Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


கச்சியப்ப சிவாச்சாரியார்‌ அருளிய 


கந்த புராணம்‌ - பகுதி 7b 
3. மகேந்திர காண்டம்‌ /பாகம்‌ 1௦ (640 - 1178) 


kantapurANam of kAcciyappa civAccAriyAr 
part 7b /canto 3 (verses 640 - 1178) 


38 k k 


Etext in Tamil Script - TSCII format (v. 1.7) 
Our sincere thanks to Dr. Thomas Malten of the Univ. of Koeln, Germany 
for providing us for providing with a transliterated/romanized version of 
this work and for permissions to release the Tamil script version as part of 
Project Madurai collections. Our thanks also go to Shaivam.org 
for the help in the proof-reading of this work in the Tamil Script format. 
Etext preparationin pdf, html versions : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file is based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2007 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


2. 


கச்சியப்ப சிவாச்சாரியார்‌ அருளிய 


கந்த புராணம்‌ - பகுதி 7b 


3. மகேந்திர காண்டம்‌ /பாகம்‌ 1b (640 - 1178) 


13. சதமுகன்‌ வதைப்‌ படலம்‌ 

14. காவலாளர்‌ வதைப்‌ படலம்‌ 

15. நகரழி படலம்‌ 

16. சகத்திரவாகுகள்‌ வதைப்‌ படலம்‌ 
17. வச்சிரவாகு வதைப்‌ படலம்‌ 

18. யாளிமுகன்‌ வதைப்‌ படலம்‌ 

19. வீரவாகு மீட்சிப்‌ படலம்‌ 

20. சூரன்‌ நகர்புரி படலம்‌ 

21. சூரன்‌ அமைச்சியற்‌ படலம்‌ 


செந்திலாண்டவன்‌ துணை 
திருச்சிற்றம்பலம்‌ 


640 


641 


642 


643 


3. மகேந்திர காண்டம்‌ 


640 -660 
661 - 689 
690 - 770 
771- 803 
804 - 904 
905 - 947 
948 - 969 
9770 - 998 
999 - 1178 


13. சதமுகன்‌ வதைப்‌ படலம்‌ (640 -660) 


ஒண்ணில வெயிற்றினரொ ராயிரரை அட்டே 
எண்ணலன்‌ அவைக்களம்‌ இகந்துபடர்‌ காலைக்‌ 
கண்ணினழல்‌ காலும்வகை கண்டுபுடை யாக 
நண்ணுசத மாமுகனை நோக்கிநவில்‌ கின்றான்‌. 


ஆறுமுகன்‌ ஆளையிவன்‌ ஆயிரரை இங்ஙன்‌ 
கோறல்புரிந்‌ தானெனது கொற்றமுழு தெளிளி 
வேறலுடை யோர்களென மேன்மைபல செப்பிச்‌ 
சேறல்புரி வான்தவிசும்‌ உம்பரிடை செல்ல. 


ஒட்டியநம்‌ வீரரை ஒறுத்தகல்‌ வனேனும்‌ 
விட்டதொரு தூதனொடூ வெஞ்சமர்‌ இயற்றி 
அட்டல்பழி யாகுமவன்‌ ஆற்றலை அடக்கிக்‌ 
கட்டிவிரை வால்வருகெ னக்கழற லோடும்‌. 


சூற்குல முகிற்பொருவு சூரனடி தாழா 
ஏற்கும்விடை பெற்றிசைவின்‌ ஏகுதல்‌ புரிந்தான்‌ 
நாற்கடலும்‌ மேவினும்‌ நதுப்பரிய ஊழிக்‌ 
காற்கனலின்‌ ஓதைதொடர்‌ காட்சியது மான. 


644 


645 


646 


647 


648 


649 


650 


651 


ஏகுசத மாமுகன்‌ இலக்கமற வீரர்‌ 

பாகம்வர எண்ணில்படை பாணிமிசை பற்றி 
வேகமொடு சென்றதனி வேலன்விடு வீர 
வாகுவினை எய்தியொரு மாற்றம்‌அறை கின்றான்‌. 


காவல்பல நீங்கிவரு கள்வஉல குள்ளோர்‌ 
ஏவரும வியப்பவரும்‌ எங்களிறை முன்னம்‌ 
மேவினை இகழ்ந்துசில வீரருயிர்‌ வெளவிப்‌ 
போவதெவன்‌ நில்லுனது போர்வலி அழிப்பேன்‌. 


பட்டிமை உருக்கள்கொடு பாறல்‌அரி தாசை 
எட்டூள பரப்பதனுள்‌ ஆண்டகல்வை யேனும்‌ 
விட்டிடுவ னோவென விளம்பிவெரிந்‌ எய்திக்‌ 
கிட்டுதலும்‌ வீரனிது கேட்டனன்‌ எதிர்ந்தான்‌. 


வேறு 
கொற்ற வேலுடை அண்ணல்தன்‌ தொழியினைக்‌ 

கொண்டிலன்‌ இகழ்ந்தென்னைப்‌, 
பற்ற ஆயிரர்‌ தஙகளை விடுத்தலும்‌ படுத்தனன்‌ பெயர்காலை, 
மற்று மீதொரு வயவனை உய்த்தனன்‌ மன்னவன்‌ இவன்‌ ஆவி, 
செற்று மாநக ரந்தனை அழித்தனன்‌ செல்லுவன்‌ இனியென்றான்‌. 


கருதி இன்னணஞ்‌ சதமுகன்‌ எனப்படு காவலன்‌ றனைநோக்கிக்‌, 
குருதி வேலுடைப்‌ பண்ணவன்‌ அடிமனங்‌ கொண்டுதிண்‌ டிறல்வாகு, 
பொருதல்‌ உன்னியே ஈண்டறை கூவினை 

பொள்ளெனப்‌ படையோடு, 
வருதி யாலெனத்‌ தெளிவிளி யெடுத்தனன்‌ 

மறலிக்கும்‌ இறைபோல்வான்‌. 


எல்லை யன்னதிற்‌ சதமுகற்‌ சூழ்தரும்‌ இலக்கரும்‌ எதிரூன்றி, 


வில்லு மிழ்ந்திடு வெஞ்சாந்‌ தொடுத்தனர்‌ வேற்படை விடுக்கின்றார்‌. 


கல்லெனும்படி நேமிகள்‌ உருட்டினர்‌ கப்பணஞ்‌ சிதறுற்றார்‌. 
வல்லை முத்தலைப்‌ படையெழு மழுக்கொடே எறிகின்றார்‌. 


அணிகள்‌ பட்டவர்‌ விட்டஇப்‌ படைவகை 
அண்ணன்மேற்‌ புகலோடுந்‌, 

துணிகள்‌ பட்டன நெரிந்தன எரிந்தன 
துகளுமாய்ப்‌ போயிற்றால்‌, 

மணிகள்‌ பட்டிடும்‌ இருஞ்சிறைக்‌ கலுழர்க்குள்‌ 
வலியன்மேற்‌ படுநொய்ய, 

பணிகள்‌ பட்டன போன்றன வேறிலை 
படியெடுத்‌ துரைத்தற்கே. 


இலக்க மாகிமுன்‌ னின்றபேர்‌ ஆண்டகை 
இவர்செய லினைநோக்கி, 


10 


11 


652 


653 


654 


655 


656 


இலக்க மாய்முழு துலகமுந்‌ துளக்கியே 
இராயிரப்‌ பத்தென்னும்‌, 

இலக்க மாமுடி கொண்டதோர்‌ சூளிகை 
இம்மெனப்‌ பறித்தேந்தி, 

இலக்கமாகிய யெதிர்பொரு தானவர்‌ 
தங்கள்மேல்‌ எறிந்திட்டான்‌. 


ஏதி லான்விடு சூளிகை சிறகர்பெற்‌ 
றிறந்துவீழ்‌ மேருப்போல்‌, 

மீது சென்றமர்‌ இயற்றியே நின்றிடும்‌ 
வெய்யவர்‌ மிசையெய்தித்‌, 

தாது முற்றவுஞ்‌ சாந்துபட்‌ டொருங்குறத்‌ 
தனுவெலாஞ்‌ சிதைத்திட்டே 

ஓத நீர்முகி லார்ப்பொடு புவிக்கண்வீழ்ந்‌ 
துடைந்தன உதிராகி. 


கொடிசெ நிந்திடு சூளிகை தன்னுடன்‌ 
அவுணரிதங்‌ குழாங்‌ கொண்ட, 

முடிசி தைந்தன நாசிநீ டலையெலாம்‌ 
முடிந்தன முடிவில்லா, 

வடிவ மைந்திடு கன்னகூ டத்தொகை 
மாய்ந்தன நிலைகொள்ளும்‌, 

அடித கர்ந்தன கொடுங்கையும்‌ மாண்டன 
ஒழிந்தவும்‌ அழிவுற்ற. 


இலக்கர்‌ தம்மையுஞ்‌ சூளிகை தன்னுடன்‌ 
இமைப்பொழு தினில்‌ அட்டு, 

நிலக்கண்‌ வீரனின்‌ றிடூதலுஞ்‌ சதமுகன்‌ 
நிரைவிழி கொடுநோக்கிக்‌, 

கலக்க நண்ணியே தமரினைக்‌ காண்கிலன்‌ 
கவன்றனன்‌ தெள-வெய்தி , 

உலக்கை சூலம்வேல்‌ சக்கரந்‌ தோமரம்‌ 
ஓச்சுதல்‌ உறகின்றான்‌. 


உற்ற காலையின்‌ ஒண்டிறல்‌ மொய்ம்பினோன்‌ 


உருகெழு சினஞ்‌ செய்தோர்‌, 

பொற்றை நேர்தரு சிகரியைப்‌ பறித்தனன்‌ 
பொள்ளென எறிகாலை, 

மற்றொர்‌ வார்சிலை வணக்கியே வெய்யதீ 
வாளியா யிரம்‌ பூட்டி, 

இற்று வீழ்வகை இடைதனில்‌ அறுத்தனன்‌ 
எறிதரு கதிர்வேலான்‌. 


அறுத்த நூறுகோல்‌ பின்னரும்‌ ஆங்கவன்‌ 
ஆகத்தின்‌ நடுவெய்தச்‌, 


12 


13 


14 


15 


16 


செறித்த காலையின்‌ வீரவா குப்பெயர்ச்‌ 
செம்மல்போய்‌ அவன்வில்லைப்‌, 

பறித்த னன்முறித்‌ தெறிதலுஞ்‌ சதமுகன்‌ 
பற்றவீ திடையென்னாக்‌, 

குறித்தொ ரைம்பதிற்‌ றிருகரம்‌ ஓச்சியே 
குரிசிலைப்‌ பிடித்திட்டான்‌. 


657 பிடித்த தானவத்‌ தலைவனை அண்ணலோர்‌ 

பெரும்புயங்‌ கொடுதாக்கிப்‌, 

படித்த லைப்படத்‌ தள்ளலும்‌ வீழ்ந்துளான்‌ 
பதைபதைத்‌ தெழுகாலை. 

அடித்த லத்தினால்‌ உதைத்தனன்‌ 
அசனியால்‌ அழுங்குறும்‌அரவம்போல, 

துடிப்ப வேயுரத்‌ தொருகழல்‌ உறுத்தினன்‌ 
சோரிவாய்‌ தொறுஞ்சோர. 


658 கந்த னப்படூ மொய்ம்புடை வெய்யசூர்‌ 

கட்டுரை முறைபோற்றி, 

வந்தெ திர்த்திடூ சதமுகத தவுணனை 
மிதித்திடும்‌ அறமைந்தன்‌, 

அந்த கப்பெயர்‌ அசுரனை யாற்றல்பெற்‌ 
றமர்முய லகன்றன்னைத்‌, 

தந்தியைப்பதம்‌ ஒன்றுகொண்‌ டூன்றிய 
தாதைபோல்‌ திகழ்கின்றான்‌. 


659 வேறு 
மின்னல்‌ வாளெயிற்‌ றவுனன்‌ மார்பகம்‌ விடரெ னும்படி விள்ளவே, 
தன்னொர்‌ பாத முறுத்தி மற்றொரு தாளி னைக்கொடூ தள்ளியே, 
சென்னி யாவும்‌ உருட்டி னான்திசை முற்றும்‌ நின்று பரித்திடுங்‌, 
கன்ன மார்மத மால்க ளிற்றினும்‌ வன்மை சான்றிடு கழலினான்‌. 


660 நூறு சென்னியும்‌ இடறி யாங்கொரு நொடிவரைப்‌ பின்முன்‌ அவுணனை, 
ஈறு செய்தனன்‌ அதுமு டித்தபின்‌ எல்லை யின்சின மெய்தியே, 
ஆறு மாமுக வள்ளல்‌ வாய்மை இகழந்து ளான்‌அவை யத்தைமுன்‌, 
ஈறு செய்துபின்‌ இந்நக ரத்தை யென்று நினைந்தனன்‌. 


ஆகத்‌ திருவிருத்தம்‌ - 660 


14. காவலாளர்‌ வதைப்‌ படலம்‌ (661 - 689) 


661 சுடரும்‌ வேற்படைத்‌ தொல்கும ரேசன 
தடிகள்‌ முன்னி அருளுடன்‌ ஆண்டகை 
படிய ளந்திடு பண்ணவ னாமென 
நெடிய பேருருக்‌ கொண்டுநின்‌ றானரோ. 


17 


18 


19 


20 


21 


662 


663 


664 


665 


666 


667 


668 


669 


670 


திசைய ளந்தன திண்புயஞ்‌ சென்றுசேண்‌ 
மிசைய ளந்தன மேதகு நீண்முடி 

வசுதை யாவும்‌ அளந்தன வார்கழல்‌ 
அசைவ ருந்திறல்‌ ஆடவன்‌ நிற்பவே. 


திருவு லாங்கழற்‌ சீறடிச்‌ செம்மல்பேர்‌ 
உருவு தாங்கி உகந்தனன்‌ நிற்றலும்‌ 
அரவின்‌ வேந்தரும்‌ ஆதியங்‌ கூர்மரும்‌ 
வெருவி னார்கள்‌ வியன்பொறை ஆற்றலார்‌. 


கதிரெ றித்திடு காமரு பூணினான்‌ 
மதுகை பெற்ற வடிவொ௫ நிற்றலும்‌ 
அதுப ரித்தற்‌ கருமையின்‌ ஆற்றவும்‌ 
விதலை யுற்றது வீர மகேந்திரம்‌. 


உலங்கொள்‌ வாகுவின்‌ ஒண்பதம்‌ ஊன்றலும்‌ 
விலங்கி யேதளர்‌ வீர மகேந்திரம்‌ 
இலங்கை நீர்மையெய்‌ தாமல்‌ இருந்ததால்‌ 


குலங்கொள்‌ தானவக்‌ கோமகன்‌ ஆணையால்‌. 


சேண ளாவிய சென்னியன்‌ எண்டிசை 
காண நிற்புறு காட்சியன்‌ கந்தவேள்‌ 
ஆணை காட்டிநி றுவிய ஆடலாந்‌ 
தாணு வென்னத்‌ தமியன்‌ விளங்கினான்‌. 


சான்ற கேள்வித்‌ தலைமகன்‌ தாட்டுணை 
ஊன்று கின்ற வுழிதொறும்‌ மாநிலம்‌ 
ஆன்று கீண்டிட அவ்வப்‌ புழைதொறுங்‌ 
தோன்று கின்றன சூழ்கடல்‌ நீத்தமே. 


ஆத்தன்‌ ஊன்றும்‌ அடிதொறுந்‌ தோன்றிய 
நீத்தம்‌ யாவும்‌ நெடுந்திறல்‌ வெய்யசூர்‌ 
வாய்த்த கோயில்‌ வளைந்திறை போற்றிய 
வேத்த வைக்களந்‌ தன்னினும்‌ மேவிய. 


பூழை கொண்டு புறம்படர்‌ நீத்தநீர்‌ 

மாழை கொண்டவன்‌ கோயில்‌ வளைந்துராய்ப்‌ 
பேழை கொண்ட பிணிப்பறு பாந்தள்போல்‌ 
கூழை கொண்ட மறுகிற்‌ குலாயதே. 


துய்ய பூழை தொறுந்தொறுந்‌ தோன்றுநீர்‌ 
மையல்‌ வெங்கரி வாம்பரி தேர்படை 
கைய ரிக்கொடு காசினி யாறுபோல்‌ 
செய்ய மாநகர்‌ யாங்கணுஞ்‌ சென்றதே. 


10 


671 


672 


673 


674 


675 


676 


677 


678 


679 


தோட்ட தன்ன சுழிப்படு வாரியின்‌ 
ஈட்ட மாநகர்‌ வீதிதொ றேகியே 
பாட்டின்‌ மாளிகை பற்பல சாடியே 
மீட்டும்‌ ஒல்லையின்‌ வேலை மடுத்ததே. 


எம்மை யாளுடை எந்தைதன்‌ தூதுவன்‌ 
செம்மை நீடு திருவுரு நோக்கியே 
கைம்ம றிக்கொடூ கண்டனர்‌ யாவரும்‌ 
அம்ம வோவென அச்சமுற்‌ றோடினார்‌. 


மாவு லாவரும்‌ மன்னவன்‌ கோயிலுட்‌ 

காவ லாளர்‌இக்‌ காளையைக்‌ கண்ணுறீ இ 
ஓவி தோர்வஞ்சகன்‌ உற்றனன்‌ ஈண்டெனாக்‌ 
கூவி ளித்தனர்‌ தத்தமிற்‌ கூடினார்‌. 


கூடு கின்ற குணிப்பருங்‌ காவலோர்‌ 
நீடு மெய்கொடூ நின்றவற்‌ கஞ்சியே 
ஆடல்‌ பூண்டிலம்‌ என்னின்‌ அரசனே 
சாடு நம்மைச்‌ சரதமென்‌ றெண்ணினரி. 


குமரி மாமதிற்‌ கோயிலுட்‌ போற்றியே 
அமரி யோர்கள ரைம்பது வெளிளத்தர்‌ 
திமிர மேனியர்‌ தீயுகு கண்ணினர்‌ 

சமரி யற்றத்‌ தலைத்தலை மண்டினார்‌. 


மண்டி மற்றவர்‌ வல்லெழுத்‌ தோமரம்‌ 
பிண்டி பாலம்‌ பெருங்கதை ஆதியாக்‌ 
கொண்ட கொண்ட கொடும்படை வீசியே 
அண்டம்‌ விண்டிட ஆர்த்தனர்‌ ஆடினார்‌. 


ஆடும்‌ எல்லை அடூபடைத்‌ தானவர்‌ 

பாடு சூழ்ந்த பரிசினை நோக்கினான்‌ 

நீடு சான்ற இடித்தொகை ஆயிர 

கோடி போற்புயங்‌ கொட்டிநின்‌ றார்ப்பவே. 


அலைக்க வந்த அவுணப்‌ படையெலாங்‌ 
கலக்க மூழ்கிக்‌ கருத்துணர்‌ வஃகியே 
உலக்கு றாத உருமிடி உண்டிடும்‌ 
புலைக்க டூந்தொழிற்‌ புள்ளென லாயவே. 


வேறு 

பன்மழைக்‌ குலங்களிற்‌ படைக்கலங்கள்‌ யாவையும்‌ 
வன்மைபெற்ற வீரருய்ப்ப வந்துமேனி படுதலுஞ்‌ 
சின்மயத்தன்‌ ஒற்றன்மிக்க செய்யவீழ்‌ விழுத்திய 


தொன்மரத்‌ தியற்கைபோன்று சோரிசோர நின்றனன்‌. 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


680 


681 


682 


683 


684 


685 


686 


687 


688 


ஆனகாலை வீரவாகு அறிவனங்கி யிற்சினைஇ 
மானவீரர்‌ மீதலாது வாளெடுக்க லேனெனாத்‌ 
தேனின்மாப்‌ பெருங்கடல்‌ திளைத்தலைக்கு மத்தெனத்‌ 
தானவப்‌ பதாதியைத்‌ தடிந்தலைத்தல்‌ மேயினான்‌. 


மிதித்தனன்‌ கொதித்தனன்‌ விடுத்திலன்‌ படுத்தனன்‌ 
சதைத்தனன்‌ புதைத்தனன்‌ தகர்த்தனன்‌ துகைத்தனன்‌ 
உதைத்தனன்‌ குதித்தனன்‌ உருட்டினன்‌ புரட்டினன்‌ 
சிதைத்தனன்‌ செகுத்தனன்‌ செருக்கினன்‌ தருக்கினன்‌. 


சிரத்தினை நெரித்தனன்‌ திறம்புயம்‌ இறுத்தனன்‌ 
கரத்தினை முரித்தனன்‌ களத்தினைத்‌ திரித்தனன்‌ 
உரத்தினைப்‌ பிரித்தனன்‌ உருத்தனன்‌ சிரித்தனன்‌ 
புரத்தினை உரித்தனன்‌ பொடித்தனன்‌ படைத்திறம்‌. 


எடுத்தனன்‌ சுழற்றினன்‌ எறிந்தனன்‌ சிலோர்தமைப்‌ 
புடைத்தனன்‌ இடித்தனன்‌ புயத்தினாற்‌ சிலோர்தமைப்‌ 
பிடித்தனன்‌ பிசைந்தனன்‌ பிழிந்தனன்‌ சிலோர்தமை 
அடித்தலங்‌ கொடித்தலத்‌ தரைத்தனன்‌ சிலோர்தமை. 


பெருத்தனன்‌ சிறுத்தனன்‌ பெயர்ந்தும்‌ வேறு பல்லுருத்‌ 
தரித்தனன்‌ நடந்தனன்‌ தனித்தனி தொடர்ந்தனன்‌ 

மருத்தெனக்‌ கறங்கினன்‌ வளைந்தனன்‌ கிளர்ந்தனன்‌ 
ஒருத்தன்வெளிளம்‌ ஐம்பது உலக்குறக்‌ கலக்கினான்‌. 


மஞ்ஞை அன்னம்‌ ஒண்புறா மடக்குயில்‌ ரிட்பயில்‌ 
செய்ஞ்ஞலங்கொள்‌ மாடமீது சேனங்கூளி பிள்ளைகள்‌ 
பிஞ்ஞகன்‌ குமாரனாடூ பேரமர்க்‌ களம்படும்‌ 
அஞ்ஞையாளர்‌ குருதியூன்‌ அருந்துமா றிருந்தவே. 


மானினஞ்‌ செறிந்திரைந்து வந்தவெல்லை தன்னிடைத்‌ 
தானொர்சிங்க ஏறுபுக்க தன்மைபோல்‌ அவுணர்தங்‌ 
கோனிருந்த உறையுளிற்‌ குலாயகாவ லாளராஞ்‌ 


சேனைவெளிளம்‌ ஐம்பதுஞ்‌ சினத்தின்வல்லை சிந்தினான்‌. 


முறிந்தனர்‌ உறுப்பியாக்கை முற்றும்வேறு வேறவாய்ப்‌ 
பிறிந்தனர்‌ தகர்ந்தனர்‌ பிறங்குசென்னி சோரியுட்‌ 
செறிந்தனர்‌ புதைந்தனர்‌ சிதைந்தனர்‌ உருண்டனர்‌ 
மறிந்தனர்‌ இறந்தனரி மடிந்தனர்‌ கிடந்தனர்‌. 


இன்னபான்மை வீற்றுவீற்றின்‌ அவுணர்தானை யாவையுஞ்‌ 
சின்னபின்ன மாகியே சிதைந்துவீழந்‌ துலந்திட 
உன்னுகின்ற முன்னமட்‌ டூலம்பினான்‌ சிலம்பினின்‌ 
மன்னன்மங்கை நூபுரத்தின்‌ வந்தவீர வாகுவே. 


20 


21 


22. 


23 


24 


25 


26 


27 


28 


689 


வள்ளல்நின்று சமரிழைப்ப மாண்டவீரர்‌ யாக்கையின்‌ 
உள்ளதாது வானமும்‌ உருவம்வேறு காண்கிலா 
தள்ளலாகி யொன்றுபட்ட தங்கிதன்னின்‌ உருகியே 
வெளிளியாதி உலகம்யாவும்‌ விரவும்வண்ணம்‌ என்னவே. 


ஆகத்‌ திருவிருத்தம்‌ - 689 


690 


691 


692 


693 


694 


695 


696 


15. நகரழி படலம்‌ (690 - 770) 


ஆசுறும்‌ அவுண வெளிளம்‌ ஐம்பது முடித்தோன்‌ ஐஞ்‌? 
றோசனை அளவை யான்றே ஒராயிர மும்ப ரேகித்‌ 
தேசுறு மேரு வென்னச்‌ சிகரமோ ரிலக்கஞ்‌ சூடி 
வீசுபொன்‌ சுடர நின்ற வேரமொன்‌ றங்கட்‌ கண்டான்‌. 


புறத்திருள்‌ இரிய வைகும்‌ பொலஞ்சுடர்ப்‌ பொன்செய்‌ வேரந்‌ 
திறத்தியல்‌ கோயில்‌ முன்னஞ்‌ சேர்ந்தது தன்னை வீரன்‌ 
பறித்தொரு கரத்தின்‌ ஏந்திப்‌ பதகனாஞ்‌ சூர பன்மன்‌ 
அறத்தியல்‌ இழுக்கி வைகும்‌ அவைக்களம்‌ வீசி ஆர்த்தான்‌. 


பன்மணி செறிந்த பொற்பிற்‌ பாயொளி எரிபொன்‌ வேரம்‌ 
மன்னவன்‌ உறையுஞ்‌ செம்பொன்‌ மாயிரு மன்றில்‌ போதல்‌ 
மின்னவிர்‌ மேரு வாதி வெற்பெலாம்‌ மிகலின்‌ ஒன்றிப்‌ 
பொன்னகர்‌ பொடிப்பச்‌ செல்லுந்‌ தன்மையைப்‌ போலும்‌அம்மா. 


வார்த்தரு கழற்கால்‌ வீரன்‌ வானுரும்‌ ஏறும்‌ உட்க 
ஆர்த்திடூ துழனி யேகி அரசன்மே வியவத்‌ தாணி 
சேர்த்தவர்‌ கன்னத்‌ தூடு செறியுமுன்‌ எறித லுற்ற 
பேர்த்திட செம்பொன்‌ வேரம்‌ பேரவை மிசையுற்‌ றன்றே. 


விற்செறி தூபிச்‌ செம்பொன்‌ வியன்மணி கஞலும்‌ வேரங்‌ 
கற்செறி பெருந்தோள்‌ வீரன்‌ எறிதலுங்‌ கடிது நண்ணிப்‌ 
பொற்செறி மார்பிற்‌ சூரும்‌ புதல்வருஞ்‌ சிலரும்‌ வைகுஞ்‌ 
சிற்சில இடையே அன்றி மன்றெலாஞ்‌ சிந்திற்‌ றாமால்‌. 


தடத்தனி வேரங்‌ கீண்டு தபனியத்‌ தவைக்கண்‌ ஓச்சி 
இடித்தனன்‌ ஒருதான்‌ நிற்கும்‌ எம்பிரா னேவல்‌ தூதன்‌ 
படைத்தளித திறுதி வேலைப்‌ பசும்பொனார்‌ தசும்பின்‌ அண்டம்‌ 
உடைத்துல கழித்து நிற்கும்‌ ஒருபெருங்‌ கடவுள்‌ ஒத்தான்‌. 


புலவுகொள்‌ அலகு வெவ்வாய்ப்‌ புட்செறி பொதும்பர்‌ தன்னில்‌ 
பலமுடை உருமு வீழப்‌ பட்டதோர்‌ பரிச தென்னத்‌ 
தொலைவகன்‌ மைந்தன்‌ விட்ட சூளிகை தகர்ப்பத்‌ தொல்சீர்‌ 
மலிவுறு சனங்க ளோடு மன்றமங்‌ குற்ற தம்மா. 


20 


6977 


698 


699 


700 


701 


702 


703 


704 


705 


இடிந்தன மிசையின்‌ எல்லை இற்றபித்‌ திகையின்‌ சூழல்‌ 
பொடிந்தன உத்தி ரங்கள்‌ போதிகை பூழி யாகி 
முடிந்தன மதலை யாவும்‌ முரிந்தன கபோதம்‌ வீழ்ந்த 
மடிந்தன திருவுஞ்‌ சீரும்‌ மன்றழி வுற்ற தன்றே. 


பீடிகை புரைத்த பொற்பிற்‌ பேரவை தகர்த லோடும்‌ 
பாடுற அரசர்‌ சூழ்ந்த பரிசனர்‌ தம்முட்‌ சில்லோர்‌ 
ஓடினர்‌ சிலவர்‌ மெய்யூ றுற்றனர்‌ சிலவர்‌ நெக்கு 
வீடினர்‌ சிலவர்‌ ஆற்ற மெலிந்தனர்‌ புலம்ப லுற்றார்‌. 


நெக்கது பொதியி லாக நிரந்தது செம்பொற்‌ பூழி 
திக்கொடு புவியும்‌ வானுஞ்‌ செறிந்தன அவுண ராகித்‌ 


தொக்கனர்‌ உடைந்து மாய்ந்து தொகைபிரிந்‌ தழிந்தார்‌ தொல்லைத்‌ 


தக்கனின்‌ உணர்வு தீர்ந்த தகுவர்கோன்‌ இவற்றைக்‌ கண்டான்‌. 


ஆயிர நாமத்‌ தண்ணல்‌ அனையவன்‌ வன்மை காணா 
ஆயிரம்‌ வடவை யேபோல்‌ அழன்றுதன்‌ னயலின்‌ நின்ற 
ஆயிர நெடுந்தோள்‌ ஐஞ்‌? றானனங்‌ கொண்ட தீயோர்‌ 
ஆயிரர்‌ தம்மை நோக்கி அடலுரும்‌ ஏற்றிற்‌ சொல்வான்‌. 


விழிப்பரு நிவப்பின்‌ ஓங்கும்‌ வேரமொன்‌ றதனைக்‌ கீண்டே 
தெழிப்பொடு குமரன்‌ தூதன்‌ செலுத்தினன்‌ செம்பொன்‌ மன்றம்‌ 
இழிப்புறத்‌ தகர்ந்து வீழ்ந்த தீண்டுசில்‌ லிடமே அன்றிப்‌ 


பழிப்பெனக்‌ கிதன்மேல்‌ உண்டோ பட்டதென்‌ புகழும்‌ மன்னோ. 


கோறலே கொற்ற மன்றால்‌ ஒற்றனைக்‌ குறுகி நீவிர்‌ 
மாறுபோர்‌ இயற்றி யேனும்‌ மற்றவன்‌ வழாத வாற்றல்‌ 
ஈறுசெய்‌ திடாது பற்றி எம்முனர்த்‌ தருதிர்‌ மெய்யின்‌ 
ஊறுசெய்‌ தவனை வானோ ருடன்சிறை உய்ப்ப னென்றான்‌. 


அன்னவர்‌ அதனைக்‌ கேளா அரசவீ தருளிக்‌ கேண்மோ 
ஒன்னலன்‌ தூதன்‌ சோரி உயிரொடு குடித்தற்‌ குற்றாம்‌ 
நின்னருள்‌ ஆணை நாடி நெஞ்சகம்‌ புழுங்கி யஞ்சி 
இன்னதோர்‌ பொழுதுந்‌ தாழ்த்தேம்‌ இனியது புரிது மென்றார்‌. 


என்றனர்‌ வணக்கஞ்‌ செய்ய இனிதென உவகை பூத்துக்‌ 
கன்றிய அவுணர்‌ தங்கள்‌ காவலன்‌ விடூப்ப அங்கட்‌ 
சென்றனர்‌ பத்து நூற்றுத்‌ திறலுடை மொய்ம்பர்‌ முன்னம்‌ 
நின்றிடு வீர வாகு நிலைமையை உரைக்க லுற்றாம்‌. 


வேறு 

வேரம தெறிந்தவை வீட்டி நின்றுளான்‌ 

சூருரை நகர்வளந்‌ தொலைச்சிச்‌ சூழுநர்‌ 
சேருறும்‌ இருக்கையுஞ்‌ சிதைப்பன்‌ இன்றெனா 
ஒருறு புந்தியில்‌ உன்னி னாரோ. 


10 


10 


11 


12 


13 


14 


15 


16 


706 


707 


706 


709 


710 


711 


712 


713 


714 


மறிப்பிணை முதலிய மான்கள்‌ புள்ளினஞ்‌ 
சிறப்புறு தண்டலை மணியிற்‌ செம்பொனிற்‌ 
குறிப்பினர்‌ குயிற்றுசெய்‌ குன்றம்‌ யாவையும்‌ 
பறித்தனன்‌ திசைதொறும்‌ பரவ வீசினான்‌. 


வரைவயி றுமிர்த்திட மாசில்‌ பல்பகை 
அரதன நிரைகளின்‌ அணிய செம்பொனின்‌ 
மரபினில்‌ இயற்றிய வரம்பில்‌ தெற்றிகள்‌ 
விரைவொடு தொட்டனன்‌ எடுத்து வீசினான்‌. 


முடிவகல்‌ பேழையின்‌ மூட்டு நீக்கியே 


அடியுறு கொள்கலம்‌ அவற்றைச்‌ சாய்த்தெனப்‌ 


படியுறு மண்டபம்‌ பலவுந்‌ தொட்டெடா 
இடிபுரை ஓதையான்‌ யாண்டும்‌ வீசினான்‌. 


மலரயன்‌ மிசையுறு மாயற்‌ புல்லுவான்‌ 
நிலமகள்‌ கைகளை நீட்டி யென்னவான்‌ 
உலகெலாம்‌ இகந்துமேல்‌ ஓங்கு கோபுரம்‌ 
பலபல பறித்தனன்‌ பாங்கர்‌ ஓச்சினான்‌. 


மூளுறும்‌ எரிசிகை முடித்துத்‌ தானவர்‌ 
கேளடு தமித்தமி கெழுமி யுற்றென 
வாளுறு மாமணி வயங்கு தூபிகைச்‌ 
சூளிகை பலபல தொட்டு வீசினான்‌. 


கற்றிடும்‌ விஞ்சையின்‌ கழகம்‌ பல்கடைத்‌ 
தெற்றிகள்‌ வேதிகை சிறந்த சாலைகள்‌ 
துற்றிடு பழுமரச்‌ சோலை வாவிகள்‌ 
மற்றுள பிறவொடும்‌ மட்டித்‌ தானரோ. 


கந்துக வியனிரை கரிகள்‌ தேர்த்தொகை 
பந்தியிற்‌ சாலையிற்‌ பயின்று நின்றன 
அந்தமின்‌ றாயின்‌ அள்ளி அள்ளியே 
உந்தினன்‌ திசைதொறும்‌ உரற்றி வீழவே. 


நிலவரை சூழ்தரு நேமி வெற்பென 

மலிதரு செம்மணி வகையிற்‌ பண்ணிய 
பலவகை இயந்திரப்‌ பதண இஞ்சிகள்‌ 
ஒலிகழற்‌ காலினான்‌ உதைத்து வீட்டினான்‌. 


பூழியம்‌ பொற்புயப்‌ புனிதன்‌ வெய்யசூர்‌ 
வாழுறு கோநகர்‌ வளத்தை யின்னணம்‌ 
ஊழியின்‌ மருத்தென உலாவி யட்டபின்‌ 
சூழுறு கிடங்கருந்‌ தூர்த்திட்‌ டானரோ. 


11 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


29 


715 


716 


717 


718 


719 


720 


721 


722 


125 


அறந்தலை நின்றிடா அரசன்‌ கோயில்நின்‌ 
றெறிந்திடு சிகரிகள்‌ இலங்கு சூளிகை 
நிறைந்திடு மண்டபம்‌ நெருங்கு காமர்காச்‌ 
செறிந்தன பிறவொடூ சென்று சேணெலாம்‌. 


உளர்ந்திடு வரியளி யுலாவு தொங்கலான்‌ 
வளர்ந்திடு பாணியான்‌ மன்னன்‌ செல்வமாய்க்‌ 
களைந்தெறி கின்றன கணிப்பி லாதவுங்‌ 
கிளர்ந்திட நெடுமுகில்‌ கிழித்துச்‌ சென்றவே. 


சூரெனும்‌ அவுணர்கோன்‌ படைத்த தொல்வளஞ்‌ 


சேரிய மிசைவரத்‌ தெரிந்து வானிடைச்‌ 
சாருறு கடவுளர்‌ தம்முள்‌ ஏங்கியே 
ஏரியல்‌ தொகைபிரிந்‌ திரியல்‌ போயினார்‌. 


ஊனிவர்‌ குருதிவேல்‌ ஒருவன்‌ ஓச்சிய 
தானவர்‌ கோன்வளந்‌ தகைந்து விண்ணவர்‌ 
மேனிகழ்‌ பதங்களை வீட்டி ஏகியே 
வானதி தன்னையும்‌ வல்லை தூர்த்தவே. 


வெறித்திடு தார்ப்புய விடலை நொய்தினில்‌ 
பறித்தெறி அவுணர்கோன்‌ பலவ எங்களும்‌ 
எறித்திடு தீங்கதிர்‌ எல்லை வேந்தனை 
மறைத்தன பணிபல மயங்கிச்‌ சூழ்ந்தபோல்‌. 


சோலையின்‌ மண்டபத்‌ தொகையிற்‌ சூளிகைப்‌ 


பாலினிற்‌ சிகரியிற்‌ பயின்ற புள்ளெலாம்‌ 
மேலுறு செலவினில்‌ விரைவின்‌ ஏகியே 
மாலயன்‌ புள்ளடூ மருவி வைகியே. 


செஞ்சுடர்ச்‌ சூளிகை சிகர மாதிகள்‌ 
விஞ்சிய மிசைவர விழித்துத்‌ தாளிலோன்‌ 
எஞ்சிய வுடலமும்‌ இறுங்கொல்‌ இன்றெனா 
அஞ்சினன்‌ அழுங்கினன்‌ அலரி பாகனே. 


வள்ளுறு வசிகெழு வயிர மாமுடி 

உள்ளபல்‌ சூளிகை உம்பர்‌ செல்வன 
பிள்ளைகள்‌ எறிந்திடப்‌ பிறங்கு பம்பரம்‌ 
பொள்ளென ஈண்டிவான்‌ போவ போன்றவே. 


மீப்படு வியன்முகில கிழித்து விண்மிசை 
மாப்பெருஞ்‌ சிகரிகள்‌ வல்லை செல்வன 
நீப்பருங்‌ ககனமான்‌ நெடுங்க துப்பினில்‌ 
சீப்பிட கின்றதோர்‌ செய்கை போலுமால்‌. 


12 


26 


27 


28 


29 


30 


31 


32 


33 


34 


724 


725 


726 


727 


726 


729 


730 


731 


132 


பயனுறு பழுமரப்‌ பைம்பொற்‌ காமர்கா 
வயனெறி தந்திட அகல்விண்‌ செல்வன 
நயனறும்‌ அவுணனூர்‌ நணிய கற்பகம்‌ 

வியனுல இருந்திட மீள்வ போன்றவே. 


ஐயன தொற்றுவன்‌ அள்ளி வீசிய 


செய்யபல்‌ பொருள்களுஞ்‌ செறிந்து சேணெலாங்‌ 
கொய்யுளை வயப்பரிக்‌ கொடிஞ்சித்‌ தேர்மிசை 


வெய்யவன்‌ செலவினை விலக்கு கின்றவே. 


திருமிகு சூளிகை சிகர மாதகள்‌ 
நிரல்பட ஏகியே நிரந்த பல்வகைப்‌ 
பருமணி யெரிசுடர்‌ பரப்பி வான்படர்‌ 
இரவிதன்‌ கதிரையும்‌ இகலி வென்றவே. 


மின்னவிர்‌ சிகரிபொன்‌ வேர மாதிகள்‌ 
என்னவும்‌ வான்படர்ந்‌ தெழாலின்‌ விஞ்சையர்‌ 
உன்னுறும்‌ ஓங்கலும்‌ உவண வைப்பெனும்‌ 
பொன்னெயில்‌ வட்டமும்‌ பூழி செய்தவே. 


குன்றொடு சூளிகை கோபு ரம்பிற 
ஒன்றுடன்‌ ஒன்றுபட்‌ டூரிஞ்சி யாயிடைத்‌ 
துன்றிய மணிதிசை தோறுஞ்‌ சிந்துவ 
மின்றிகழ தாரகை விளிந்து வீழ்வபோல்‌. 


பொற்றைகள்‌ சிகரகோ புரங்கள்‌ தத்தமில்‌ 
எற்றுழிப்‌ புகையென எழுந்து பூழிகள்‌ 
சுற்றிய புலிங்கமுந்‌ தோன்று கின்றன 
வெற்றவெம்‌ புயல்களு மின்னும்‌ போலவே. 


ஏழுயர்‌ களிறனான்‌ எறிந்த யாவையுஞ்‌ 
சூழுற வானிடைத்‌ துவன்ற எற்றலிற்‌ 
கேழுறு நுண்டுகள்‌ கெழுமிச்‌ சிந்துவ 


பூமியின்‌ நெடுமழை பொழியுந்‌ தன்மைபோல்‌. 


ஆரியன்‌ ஓச்சிய அணிகொள்‌ மண்டபம்‌ 


வேரமொ டகன்பொழில்‌ பிறவும்‌ விண்ணுறீ இத்‌ 


தாரகை முதற்சுடரித்‌ தனுக்கள்‌ சார்ந்திடச்‌ 
சோரியும்‌ இடையிடை துளித்த தென்பவே. 


புந்தியி லான்மகம்‌ புகுந்த தீமையால்‌ 
இந்திர னாதியோர்‌ யாருஞ்‌ சூரனால்‌ 
நொந்தனர்‌ அவன்நகர்‌ வளமும்‌ நோவுற 
அந்தரத்‌ தவரையும்‌ அலக்கண செய்தவே. 


13 


35 


36 


37 


38 


39 


40 


41 


42 


43 


733 


734 


735 


736 


137 


738 


139 


740 


741 


வெற்புறழ்‌ மொய்ம்பினான்‌ விடுத்த சூளிகை 
பற்பல பொருந்தலும்‌ பட்ட வன்னிபோய்‌ 
எற்படூ கதிருடை இரவி பச்சைமாப்‌ 
பொற்புறு கொய்யுளை பூழி செய்ததே. 


பொன்னவிர்‌ சிகரகோ புரங்க ளாதிய 

துன்னிய தாக்கலில்‌ தோன்றித்‌ தீப்பொறி 
இன்னுயிர்‌ வழங்கிய வெல்லை எங்கணும்‌ 
வன்னிபெய்‌ மழையென மயங்கி வீழ்பவே. 


வழுவுறும்‌ அவுணர்கோன்‌ வளங்கள்‌ யாவையும்‌ 
கெழுதகு விசும்பினைக்‌ கிழித்துச்‌ சேறலின்‌ 
எழிலிகள்‌ வயிறுடைந்‌ திரங்கி ஆற்றலா 
தழுதென உலகெலாம்‌ அறல்சிந்‌ துற்றவே. 


வேறு 

ஏசிலா அறிவன்‌ விட்ட இன்னபல்‌ வெறுக்கை யாவும்‌ 
மாசகல்‌ விசும்பின்‌ ஏகி மதிமுடி அருள்பெற்‌ றுள்ள 
கோசிகன்‌ துறக்க முய்த்த கொற்றவன்‌ தவறி யென்ன 
ஆசுற மீண்டு ஞாலத்‌ தகிலமும்‌ வீழந்த அன்றே. 


படிதனில்‌ திசையின்‌ பாலிற்‌ பெளவத்திற்‌ பழுவந்‌ தன்னில்‌ 
தடவரை தன்னில்‌ இன்ன தகையன பிறவிற்‌ சூர 
னுடையபல்‌ வளங்க ளெல்லாம்‌ உரற்றியே வீழ ஆண்டும்‌ 
இடைதரு முயிரின்‌ பொம்மல்‌ வெருவிவீழ்ந்‌ திரித லுற்ற. 


அலைந்தது பரிதி ஓங்கல்‌ அதிர்ந்தது மேருச்‌ சையங்‌ 
குலைந்தது சூழுங்‌ குன்றங்‌ குலுங்கிய அசலம்‌ ஏழுங்‌ 
கலைந்தது நாகர்‌ வைப்புங்‌ கலங்கிய கடலும்‌ பாரும்‌ 
உலைந்தன உயிர்கண்‌ முற்றும்‌ ஓடின திசையின்‌ யானை. 


தண்படூ தொடலை மார்பன்‌ தானெறிந்‌ தவற்றிற்‌ பல்வே 
றொண்புவி முழுதுஞ்‌ சிந்திற்‌ றொழிந்தன உலப்பி லாத 
எண்பதி னாயி ரப்பேர்‌ யோசனை யெல்லைத்‌ தாகிக்‌ 
கண்படு சூரன்‌ ஊரின்‌ கல்லென வீழ்ந்த மாதோ. 


முடிந்திடல்‌ அரிய சூரன்‌ மொய்வளம்‌ அவனூர்‌ முற்றுந்‌ 
தடிந்தெறி உருமே றென்னத்‌ தணப்பற வீழ்த லோடும்‌ 
இடிந்தன மாட வீதி யாவையும்‌ கடிகா இற்ற 
பொடிந்தன சிகரி யாதி புரிசைகள்‌ மறிந்து மாண்ட. 


மண்டபஞ்‌ சிகரி வேரம்‌ அணிமதில்‌ மாட கூடம்‌ 

எண்டகு பொதியின்‌ முற்றும்‌ இடிபட எழுபொற்‌ பூழி 
விண்டொடு திசைபார்‌ யாண்டும்‌ வெறுக்கையின்‌ வடிவ மாக்கி 
அண்டரிதம்‌ உலகீ தென்றே அறிகுறா வகைசெய்‌ தன்றே. 


14 


44 


45 


46 


47 


48 


49 


50 


51 


52 


742 


743 


744 


745 


746 


747 


746 


749 


750 


புடையகல்‌ பொன்செய்‌ மூதூர்‌ பொள்ளெனத்‌ தகர்ந்து வீழ 


மிடைதரு வீதி முற்று மேயின சனங்கள்‌ பூசல்‌ 


கடைவரு நாள தெல்லைக்‌ ககனமூ தண்ட கூடம்‌ 
உடைதலும்‌ முடியும்‌ ஆவி அரற்றுமா றொத்த தன்றே. 


வேறு 

நாக முந்து நறுநிழல்‌ மாதவி 
நாக முந்து நறுநிழற்‌ பொற்கணி 
சேக ரம்பல சிந்திடு காழுடைச்‌ 
சேக ரம்பல வோடு சிதைந்தவே. 


கோட ரங்குல வுற்றிட வான்றொடுங்‌ 

கோட ரங்குல வுற்றிடூ தண்டலைக்‌ 

கோட ரங்குலங்‌ கோலஞ்செய்‌ பொன்வரைக்‌ 
கோட ரங்குல வுற்றிறை கொண்டவே. 


ஓடும்‌ வாவியின்‌ மீனினம்‌ ஓங்குபுள்‌ 
ளோடும்‌ வாவிவிண்‌ ணுற்றிட வீதியின்‌ 
மாட மாலை வரிசையின்‌ மல்கிய 
மாட மாலை மறிந்திடி பட்டதே. 


அண்ட ரண்டரும்‌ அந்நகர்‌ மாண்டன 
அண்ட ரண்டம்‌ அளவிடூ சூளிகை 
மண்ட பம்மதின்‌ மாடந்‌ தரித்தயர்‌ 
மண்ட பம்மதின்‌ மாதவம்‌ யாவதே. 


பூவை யன்ன மணிமயில்‌ பொற்புறு 
பூவை யன்ன மணிமயில்‌ பொற்புறா 
வாவி யோடைவண்‌ டான மழிந்திட 
வாவி யோடைவண்‌ டானம்‌ அழியுமால்‌. 


மொய்யு டைத்தறி மோதித்‌ தளைபர்‌ இ 
மையு டைப்பெரு மால்கரி சோரிநீர்‌ 
மெய்யி டத்துக விண்முகி லச்சுறக்‌ 
கையெ டுத்துக்‌ கதறி உடைந்தவே. 


ஈடு சான்ற வெருத்த முரிந்திட 
நீடு பூநுதல்‌ நெக்குறக்‌ கிம்புரிக்‌ 
கோடு சிந்தக்‌ குருதியு குத்தரோ 
ஓடி வீழ்வ உவாக்கள்‌ அரற்றியே. 


கார்கொள்‌ சிந்துரங்‌ காயத்‌ திடையிடைச்‌ 
சோரி சோர்தரத்‌ தோன்றுவ ஈற்றினின்‌ 
மேரு வாதி விலங்கலை மெய்க்கனல்‌ 


சாரும்‌ வெம்புகை தன்னொடூஞ்‌ சூழ்ந்தபோல்‌. 


15 


53 


54 


55 


56 


57 


58 


59 


60 


61 


751 


752 


753 


754 


755 


756 


757 


758 


759 


கோடிகள்‌ இற்ற கொடிஞ்சி முரிந்தன 
இடைகொள்‌ பீடிகை எல்லைகள்‌ நெக்கன 
அடிகொள்‌ சில்லியும்‌ ஆருஞ்‌ சிதைந்தன 
பொடிய தாகிப்‌ புரண்டன தேர்களே. 


பந்தி தோறும்‌ பராவிய ஐங்கதிக்‌ 

கந்து கங்கள்‌ கலங்கி நெரிந்திட 
நொந்து மேனி நொறில்வரு செம்புனல்‌ 
சிந்தி யோடச்‌ சிதறிய திக்கெலாம்‌. 


சிதவல்‌ கொண்டிடூ செம்மயிர்க்‌ கொய்யுளை 
மதுகை வெம்பரி வாய்களின்‌ வீழ்தரு 

முதிர வாரி யொலிகடல்‌ புக்கதால்‌ 
இதுகொ லோவட வைக்கனல்‌ என்னவே. 


காள வெங்கரிக்‌ காலின்‌ வயப்பரித்‌ 
தாளின்‌ ஊடகப்‌ பட்டூத்‌ தரைபுகா 


மூளை சிந்த முழுதுடல்‌ பூழியாய்‌ 
மாளு கின்றனர்‌ மாநக ரோர்‌ சிலர்‌. 


ஆளி மொய்ம்புடை அண்ணல்முன்‌ வீசின 
நீளு மாநகர்‌ ஞெளிளலின்‌ வீழ்தலுந்‌ 
தோளி ழந்து சுவல்முரிந்‌ தொய்யெனத்‌ 
தாளி ழந்து தரங்கமுற்‌ றரிசிலர்‌. 


பொற்றை யன்ன பொலன்மணி மாளிகை 
இற்று வீழ்தலும்‌ என்னிது வென்றெழீ.இ 
வெற்ற வெளிளிடை மேவுதல்‌ முன்னியே 
முற்றம்‌ வந்திடு முன்மறிந்‌ தார்சிலர்‌. 


ஊடூ மைந்தரும்‌ ஒண்டொடி மாதரும்‌ 
மாட மோடு மறிந்தனர்‌ தம்முடல்‌ 

வீடி விண்மிசை வேற்றுரு வெய்தியே 
கூடி யேவழிக்‌ கொண்டன ரோர்சிலர்‌. 


உவமன்‌ இல்லவன்‌ ஓச்சின எங்கணும்‌ 
அவதி யின்றிப்‌ பொழிய வவைதெர்‌ இத்‌ 
தவறி லாதுசெய்‌ தாழ்வரை கீண்டெடாக்‌ 
கவிகை யாத்தமைக்‌ காத்துநிற்‌ பார்சிலர்‌. 


விறற்கொள்‌ வாகு விடுத்தன கல்லக 
வுறைப்பின்‌ வீழ ஒதுங்கிடம்‌ இன்மையிற்‌ 
சிறக்கு மாநகர்ச்‌ செந்தரைக்‌ கொண்டகீழ்‌ 
அறைக்கு ளேபுக்‌ கலமரு வார்சிலர்‌. 


16 


62 


63 


64 


65 


66 


67 


68 


69 


70 


760 


761 


762 


763 


764 


765 


766 


767 


766 


மாதர்‌ தங்களை மக்களை அன்னையைத்‌ 
தாதை மாரைத்‌ தமதுகைப்‌ பற்றியே 
ஏதின்‌ மாடம்‌ இகந்துகச்‌ சோரிநீர்‌ 

வீதி போந்து வெருவிநிற்‌ பார்சிலர்‌. 


கருவி வானினுங்‌ கண்ணகன்‌ திக்கினுந்‌ 
தரணி தன்னினுந்‌ தாவிலன்‌ வீசிய 
திருவ ளங்கள்‌ செறிந்தன விழ்தலும்‌ 


வெருவிப்‌ போய்க்கடல்‌ வீழ்ந்தொளிப்‌ பார்சிலர்‌. 


கிழிந்த சென்னியிற்‌ கேழ்படூ செம்புனல்‌ 
கழிந்து தோன்றவுங்‌ கண்டனர்‌ ஐயுறாப்‌ 
பொழிந்து மெய்ப்புறம்‌ போர்த்தலுந்‌ தேற்றியே 
அழிந்தி ரங்குற ஆகுலிப்‌ பார்சிலர்‌. 


ஆடல்‌ மொய்ம்பினன்‌ ஆர்த்துமுன்‌ வீசிய 
மாட வீதி வளநகர்‌ எங்கணும்‌ 

நீட வீழதலும்‌ நிற்றலை அஞ்சியே 

ஓடி யூறுற்‌ றுயிர்துறப்‌ பார்சிலர்‌. 


திங்கள்‌ சூடி திருமகன்‌ விட்டன 

எங்கும்‌ வீழும்‌ இறப்பினை நோக்கியே 
அங்கி வெங்கணை தொட்டறுத்‌ தன்னவை 
தங்கள்‌ ஆருயிர்‌ தாங்கிநிற்‌ பார்சிலர்‌. 


மையல்‌ மாதரும்‌ மைந்தரும்‌ ஆவியும்‌ 
பொய்யில்‌ புந்தியும்‌ ஒன்றிப்‌ புணர்தலுஞ்‌ 
செய்ய மாடஞ்‌ சிகரமொ டேவிழ 
மெய்யும்‌ ஒன்றி விளிந்திடு வார்சிலர்‌. 


அந்தண்‌ மாடத்‌ தறிவன்‌ விடுத்தன 
வந்து வீழ மறிந்துரு மேறெனச்‌ 
சிந்த வேயுகு செம்பொறி மெய்ப்பட 
வெந்து சின்னம்‌ விரவுறு வார்சிலர்‌. 


வரங்கொள்‌ வீர மகேந்திரத்‌ தின்னணந்‌ 
தரங்க மெய்திச்‌ சனங்களெல்‌ லாமிர்‌ இ 
உரங்கள்‌ சிந்தி அழிந்துழி ஒல்லென 
இரங்கும்‌ ஓதை எழுகடல்‌ உண்டதே. 


மன்றி னிற்கரி பொய்த்து மனுநெறி 
கொன்று வாழுங்‌ கொடியர்தம்‌ மில்லெனத்‌ 
துன்று மாடத்‌ தொகைவெளி ளிடையதாய்ப்‌ 
பொன்றி வீழ்ந்தன புல்லென வாகியே. 


17 


72 


73 


74 


75 


76 


T 


78 


15 


769 நீறு பட்ட நெடுநகர்‌ எங்கணும்‌ 
ஊறு பட்ட உயிர்கடஞ்‌ சோரிநீர்‌ 
ஆறு பட்டிட அங்கவை யோடளாய்ச்‌ 
சேறு பட்டன செக்கர்விண்‌ போலவே. 


770 மலிந்த சீர்த்தி மகேந்திர மாபுரம்‌ 
அலைந்து தொல்லைத்‌ திருமுழு தற்றதால்‌ 
மெலிந்தி டூம்படி விண்ணவர்‌ தம்மெலாம்‌ 
நலிந்த வன்வளம்‌ நன்றுறு மேகொலாம்‌. 


ஆகத்‌ திருவிருத்தம்‌ - 770 


16. சகத்திரவாகுகள்‌ வதைப்‌ படலம்‌ (771- 803) 


640 ஏயின பான்மையின்‌ இவன்மூதரி 
மாயத்ரும்‌ எல்லையின்‌ வருகின்ற 
ஆயிர வாகுள அடல்வீரர்‌ 
மேயின தன்மை விளம்புற்றாம்‌. 


771 ஓலம்‌ உடைக்கடல்‌ உமிழகின்ற 
நீல விடத்தினை நிகர்மெய்யார்‌ 
மாலை யுடைப்பல வடவைத்தீக்‌ 
கோல மெனச்சிகை கொண்டுற்றார்‌. 


773 தீங்களி றாதிய திறல்மாக்கள்‌ 
தாங்குவை யோடு தலைப்பெய்தே 
ஆங்குள சோரி அறாதீமப்‌ 
பாங்கரிகள்‌ அன்னதொர்‌ பகுவாயார்‌. 


714 எல்லையின்‌ நேமிகள்‌ யாவுந்தாம்‌ 
ஒல்லொலி நீரின்‌ உடைந்தென்னக்‌ 
கல்லுறை சிந்து கருங்கொண்மூச்‌ 
செல்லென ஆர்த்தனர்‌ செல்கின்றார்‌. 


TIS வேறு 
மைவரு நீல வரைத்தொகை தாங்கும்‌ 
மொய்வரு கின்ற முடிக்குழு வென்ன 
ஐவகை நூற்றின்‌ அமர்ந்தகல்‌ வானைத்‌ 
தைவரு கின்ற தலைத்தொகை கொண்டார்‌. 


776 மராமர மானவை மாதிர மெங்கும்‌ 
பராவ விடுத்திடு பலகவ டென்ன 
விராவிய அங்கத மேவிய விளங்கும்‌ 
ஒராயிர மாகிய ஒண்புய முள்ளார்‌. 


777 


776 


119 


780 


781 


782 


783 


784 


785 


எழுக்கொடு முத்தலை எஃகம்பில்‌ நாஞ்சில்‌ 
கழுக்கடை சங்கொடூ கப்பணம்‌ வெவ்வாள்‌ 
மழுக்கதை சக்கரம்‌ வச்சிர மாதி 
விழுப்படை யாவும்‌ விராவிய கையார்‌. 


எண்டகு நேமிகள்‌ ஏழும்‌ அளக்கர்‌ 
மண்டல மானவு மன்னுயிர்‌ யாவுங்‌ 
கொண்டிடி னுங்குறை வின்றி நிரம்பா 
தண்டம தென்ன அகன்ற வயிற்றார்‌. 


விழுமிய பஃறலை வெம்பணி யேனைக்‌ 
குழுவொடு போற்றினர்‌ கொண்டூற லாற்றா 
தழுதிட நாடிய தற்கயர்‌ வார்போல்‌ 
கழல்கள்‌ அரற்று கழற்றுணை கொண்டார்‌. 


இருபுயம்‌ ஓர்முகம்‌ எய்திய வானோன்‌ 
ஒருவனை வெல்ல ஒராயிர ரானேம்‌ 
பொருவகை சென்றிடல்‌ புன்மைய தென்னா 
வருபழி யுன்னி மனந்தளர்‌ கின்றார்‌. 


மாகர வான்முன மாயையின்‌ வந்தான்‌ 
ஆகையி னால்‌இவன்‌ ஐதென வானிற்‌ 
போகுவ னால்‌இது பொய்யல வல்லே 
ஏகுமின்‌ ஏகுமின்‌ என்றுசெல்‌ கின்றார்‌. 


மீளிகை யாலெறி மேதகு வேர 
மாளிகை கோபுர மண்டபம்‌ வீழ்வ 
காளிக ரன்னக ரங்கள்கொ டேற்றுத்‌ 
தூளிகள்‌ செய்தனர்‌ தூர்த்திடு கின்றார்‌. 


எய்யென மெய்யிடை எங்கும்‌ வியர்ப்பச்‌ 
செய்யன கண்வழி செந்தழல்‌ சிந்த 
வெய்ய உயிர்ப்பெழ வேர்வுள மூள 
ஒய்யென ஓடினர்‌ உற்றிடு கின்றார்‌. 


நாகர்‌ தமக்கொர்‌ நமன்றனை யன்னோர்‌ 
ஆகிய ஆயிரர்‌ ஆயிர மொய்ம்பர்‌ 

வேகம தாகி விழுத்தகு வீர 

வாகுவை எய்தி மடங்கலின்‌ ஆர்த்தரி. 


ஆர்த்திடும்‌ ஓதை அகன்செவி செல்லத்‌ 
தார்த்தொகை தூங்கு தடம்புய வீரன்‌ 
பார்த்தனன்‌ மூவெயில்‌ பண்டெரி செய்த 
தீர்த்தனெ னச்சிறி தேநகை செய்தான்‌. 


19 


10 


11 


12 


13 


14 


15 


786 


787 


786 


789 


790 


791 


792 


793 


794 


மேனிமிர்‌ மந்தர வெற்பென நின்றே 

வானள வோங்கு மராமரம்‌ ஒன்றைத்‌ 
தேனினம்‌ வான்றிசை சிந்தி யரற்ற 

ஊன்முதிர்‌ கைகொ டொசித்தனன்‌ மன்னோ. 


அண்டம்‌ இருண்டிட ஆதவ ரானோர்‌ 
மிண்டிய பேரொளி வீந்திட வீரன்‌ 

வண்டழை துன்று மராமரம்‌ அங்கை 
கொண்டது பன்முறை கோட்புறல்‌ செய்தான்‌. 


வேறு 
மாயிர மருப்புள மராமரம்‌ இறுத்தே 


தூயன்‌ அம ராடல்‌ முயல்‌ தொன்னிலைமை நோக்கி 


ஆயிரம்‌ அடுத்தபுயர்‌ ஆயிரரும்‌ அங்கண்‌ 
மூயினர்கள்‌ அண்ணலை முரட்படை சொரிந்தார்‌. 


தொடுத்தனர்கள்‌ வார்கணைகள்‌ தொட்டனர்கள்‌ வைவேல்‌ 


எடுத்தபல தோமரம்‌ எறிந்தனர்கள்‌ ஆலம்‌ 
விடூுத்தனர்கள்‌ முத்தலை வியன்கமழுமுள்‌ உய்த்தார்‌ 
அடற்குலிசம்‌ வீசினர்கள்‌ ஆழிகள்‌ துரந்தார்‌. 


இப்பரிசி னுள்ளபடை யாவுமுறை தூங்கு 
மைப்புயல்க ளென்னவரை வின்றிவிரை வாக 
ஒப்பரிய வீரன்மிசை உய்த்திடலும்‌ அன்னோன்‌ 
துப்பொடு மரந்தனி சுழற்றி அடல்‌ உற்றான்‌. 


விட்டபடை யாவையும்‌ வெறுந்துகள வாகப்‌ 
பட்டிட மரங்கொடூ பராகமவை செய்ய 
உட்டெளுவின்‌ மானவர்‌ ஒராயிரரும்‌ வீரற்‌ 
கிட்டினர்‌ வளைந்தனர்‌ கிளர்ந்தமர்‌ முயன்றார்‌. 


ஒட்டியம ராடிய ஒராயிரவர்‌ தாழுங்‌ 
கெட்டிரிய மேருநிகர்‌ கேழ்கிளர்‌ புயத்தோன்‌ 
மட்டுநனை வார்சினை மரங்கொடூ புடைத்தே 
சட்டக மிறந்துபடு தன்மைபுரி குற்றான்‌. 


செக்கர்புரை குஞ்சிகெழு சென்னிகள்‌ கிழிந்தார்‌ 
நெக்கனர்‌ கபோலவகை நெற்றிபிள வுற்றார்‌ 
அக்கநிரை சிந்தினர்‌ அலங்குகுழை யற்றார்‌ 
உக்கனர்கள்‌ பல்லெயி றுடைந்தனர்கள்‌ துண்டம்‌. 


வாய்நிரை பகிர்ந்தனர்கள்‌ மாழைதிகழ்‌ கண்ட 
மானவு முரிந்தனர்கள்‌ அற்றனர்கள்‌ பொற்றோள்‌ 
ஊனமகல்‌ அங்கைகள்‌ ஒசிந்தனர்‌ தசைந்தே 
பீனமுறு மார்பினை பிளந்தனர்‌ தளர்ந்தார்‌. 


20 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


795 


796 


797 


796 


799 


800 


801 


802 


803 


உந்திகள்‌ குடங்கரின்‌ உடைந்துகுடர்‌ யாவுஞ்‌ 
சிந்தினர்‌ மருங்கெழில்‌ சிதைந்தனர்‌ புறங்கண்‌ 
முந்துதொடர்‌ என்பொடு முரிந்தனர்கள்‌ வாமஞ்‌ 
சந்துபொரு கின்றமுழந்‌ தாளடிகள்‌ அற்றார்‌. 


வீந்தனர்க ளோர்சிலவர்‌ வீழ்ந்துமிதி பட்டுத்‌ 
தேய்ந்தனர்க ளோர்சிலர்‌ செய்யகுடர்‌ சிந்திச்‌ 
சாய்ந்தனர்க ளோர்சிலர்‌ தங்குருதி ஆற்றுள்‌ 
தோய்ந்தனர்க ளேரிசிலர்‌ துடித்தனர்கள்‌ சில்லோர்‌. 


எறிந்திடு படைத்தொகுதி ஏகுமுனம்‌ வீழ்ந்து 
மறிந்தனர்க ளோர்சிலவர்‌ மாய்ந்துகக னம்போய்ச்‌ 
செறிந்தனர்க ளோர்சிலர்‌ சிதைந்துதலை போயும்‌ 
முறிந்தவுடல்‌ கொண்டமர்‌ முயன்றனர்கள்‌ சில்லோர்‌. 


ஏரகலும்‌ வீரர்தமி யாக்கையிது வண்ணஞ்‌ 
சேரவிறல்‌ உற்றுடைய செவ்வியின்‌ எழுந்த 
சோரிநதி மாநகர்‌ தொலைத்துவளன்‌ வாரி 
வாரிதி நிறைந்தவனி மீதினும்‌ மடுத்த. 


வேறு 

அறந்தெ ரிந்துணர்‌ ஆண்டகை அகன்மரம்‌ புடைப்பக்‌ 
குறைந்த சென்னிவான்‌ திரிவன எயிற்றொடூ குலவிச்‌ 
செறிந்த தேவரோ டமிர்தொளித்‌ துண்டவர்‌ சென்னி 
நிறைந்தி டாமதித்‌ துணைகவர்ந்‌ துலவுதல்‌ நேரும்‌. 


அடல்கொள்‌ மொய்ம்பினன்‌ மரம்புடைத்‌ தலுஞ்சில அவுணர்‌ 
உடல்சி னப்பரி முகத்தவர்‌ தலைதுமிந்‌ துதிர 

நெடிதும்‌ வாய்வழி சிந்தவீழ்ந்‌ தனர்நெடுங்‌ கடலுள்‌ 

வடவை மாமுக மங்கிகான்‌ றிடுவதே மான. 


வள்ளல்‌ மாமரத்‌ தண்டுகொண்‌ டடித்தலும்‌ வலியோர்‌ 
பிள்ளை மாமதி எயிற்றணி சிந்துவிண்‌ பெயர்ந்தே 
அள்ளல்‌ வேலையின்‌ முறைமுறை வீழ்வன அதன்கண்‌ 
துள்ளு மீன்கணம்‌ உகண்டுூவீழ்‌ கின்றதோர்‌ தொடர்பின்‌. 


வலிந்த வூழ்முறை யாவரே கடந்தவர்‌ மரத்தாற்‌ 
பொலந்த யங்குபூண்‌ மார்பினன்‌ எற்றிடும்‌ பொழுதிற்‌ 
கலந்து போர்செய்தார்‌ ஓர்சிலர்‌ வாளடு கரம்போய்த்‌ 


தொலைந்து ளார்செலும்‌ நெறியின்வீழ்ந்‌ தவர்சிரந்‌ துணிப்ப. 


இனைய பற்பல நிகழந்திட இணையிலா ஒருவன்‌ 
தினையின்‌ வேலையில்‌ ஆயிரம்‌ புயமுடைத்‌ திறலோர்‌ 
அனைவர்‌ தம்மையும்‌ பஃறுணி படுந்திறன்‌ அட்டுத்‌ 
தனிமை தன்னொடு நின்றனன்‌ அமர்க்களந்‌ தன்னில்‌. 


21 


25 


26 


27 


28 


29 


30 


31 


32 


33 


ஆகத்‌ திருவிருத்தம்‌ - 803 


17. வச்சிரவாகு வதைப்‌ படலம்‌ (804 - 904) 


804 கூடி ஆரமர்‌ இயற்றினார்‌ தம்வலி குறைந்து 
வீடி ஆவிபோய்‌ விளிதலும்‌ அன்னது விரைவின்‌ 
நேடி விண்ணிடை நணுகிய தூதுவர்‌ நில்லா 
தோடி யாளுடை அவுணர்கோன்‌ முன்புசென்‌ றுரைப்பார்‌. 


805 துன்றும்‌ ஆயிர மொய்ம்புடை நின்படைத்‌ தொகைஞர்‌ 
சென்று சில்லமர்‌ புரிந்தனர்‌ அவனது தெரியா 
ஒன்றொர்‌ பாதவம்‌ பறித்தனன்‌ புடைத்தலும்‌ ஒருங்கே 
பொன்றி வீழ்ந்தனர்‌ புகுந்தவா றீதெனப்‌ புகன்றார்‌. 


806 புகன்ற வேலையின்‌ அவுணர்கோன்‌ புரையிலோன்‌ வன்மை 
புகன்ற வேலையின்‌ வடவையார்‌ அழலெனப்‌ பொங்கி 
அகன்ற னன்பெரு மிதத்துடன்‌ ஆணையுந்‌ திறலும்‌ 
அகன்ற னன்பெருந்‌ துயர்கொளீஇ யினையன அறைவான்‌. 


807 உமைய ளித்திடு சிறுமகன்‌ தூதுவன்‌ ஒருவன்‌ 
எமது முன்னம்வந்‌ தவமதி செய்தனன்‌ ஏகி 
அமரில்‌ யாரையும்‌ அட்டுநின்‌ றின்னமும்‌ அகலான்‌ 
நமது கொற்றமும்‌ நன்றுநன்‌ றாலென நகைத்தான்‌. 


808 முச்ச கம்புகழ்‌ அவுணர்கோன்‌ முனிவினை முன்னி 
யச்சே னக்கிளர்ந்‌ தெழுந்துசென்‌ றவனடி வணங்கி 
மெய்ச்‌ சிரங்கள்‌ ஓரையிரு திறலுடை விறல்சேர்‌ 
வச்சி ரத்திரு மொய்ம்புடைக்‌ காதலன்‌ வகுப்பான்‌. 


809 நொய்ய தூதுவன்‌ பொருட்டினால்‌ இத்திறம்‌ நுவறல்‌ 
ஐய கேட்கநிற்‌ கியலுமே இறையிவண்‌ அமரிதி 
மொய்யில்‌ யான்சென்று மற்றவன்‌ பெருமுரண்‌ முருக்கிக்‌ 
கைய கப்படுத்‌ துய்ப்பனால்‌ அன்னது காண்டி. 


810 வேறு 
என்ன லோடும்‌ இறப்பெதிர்‌ உற்றிடா 
மன்னன்‌ மைந்தனை நோக்கி மகிழ்வுறா 
அன்ன தன்மையை ஆற்றுதி நீயெனப்‌ 
பன்னி யேகும்‌ படிபணித்‌ தானரோ. 


811 விடைபு ரிந்திட மெய்வழித்‌ தாதைதன்‌ 
அடிவ ணங்கி யகன்றுமன்‌ கோயிலிற் 


812 


813 


814 


815 


816 


817 


818 


819 


820 


புடையி ருந்தன போர்ப்படைச்‌ சாலையின்‌ 
இடைபு குந்தனன்‌ யாரும்‌ வழுத்தவே. 


அட்டல்‌ இன்றி அமர்தரு சாலிகை 
இட்டு மார்பின்‌ இறுக்கி வயத்தகு 
பட்டி கைக்கலன்‌ பாலத்‌ துறுத்தியே 
புட்டில்‌ அங்குலி பூண்டு பொருக்கென. 


ஆணி கொண்ட அயிற்கணை பெய்தபொற் 
தூணி கொண்டுபின்‌ தும்பை மிலைச்சியே 
நாணி கொண்டு நலந்தரு கார்முகம்‌ 

பாணி கொண்டு படைபிற ஏந்தியே. 


கொற்ற மாரமர்க்‌ கோலங்கள்‌ உள்ளன 
முற்ற வேகொண்டு மூரிவில்‌ வெஞ்சமர்‌ 
கற்ற காளை கதுமென நோக்கியே 
சுற்று கம்மியர்க்‌ கின்னன சொல்லுவான்‌. 


மிக்க நம்படை வெளிளத்தி லோர்‌ சில 
தொக்க பூசல்‌ தொழிலினை முற்யி 
இக்க ணந்தரு வீர்‌இவண்‌ என்றலுந்‌ 
தக்க தேயெனத்‌ தாழ்ந்தவர்‌ போயினார்‌. 


ஆங்கு நின்றிடும்‌ ஏவலர்‌ அப்பணி 

தாங்கி யேகத்‌ தகுவர்தங்‌ கோமகன்‌ 
நீங்க லின்றுதன்‌ நீழலின்‌ வந்திடும்‌ 
பாங்கர்‌ யாரையும்‌ நோக்கிப்‌ பகருவான்‌. 


குமர வேள்விடு கோற்றொழில்‌ தூதனைச்‌ 
சமரில்‌ வென்றொரு தாம்பில்‌ தளைபுரீஇ 


இமையொ டுங்குமுன்‌ எந்தைமுன்‌ உய்க்குவன்‌ 


அமைதிர்‌ போருக்‌ கனைவிரும்‌ என்றனன்‌. 


பாலன்‌ மற்றிவை பன்னலும்‌ நன்கெனா 

ஏலு கின்ற இளைஞரும்‌ மள்ளரும்‌ 

மேலை வெஞ்சமர்‌ செய்ய விரைந்துபோர்க்‌ 
கோல மெய்திக்‌ குழீஇயினர்‌ கோட்புற. 


தாறு கொண்டவன்‌ தன்குறிப்‌ பிற்செலும்‌ 


நூறு நூறு நொறில்பரி மான்பெறீ இ 
வீறு பண்ணமை தேரொன்றின்‌ வெய்தென 


வேறி னான்மொய்ம்‌ பிருபது கொண்டூளான்‌. 


தந்தி ரத்துத்‌ தலைவர்‌ தம்‌ மைந்தரும்‌ 
மந்தி ரத்து மதிஞர்தம்‌ மைந்தருஞ்‌ 


23 


10 


11 


12 


13 


14 


15 


16 


821 


822 


823 


824 


825 


826 


827 


828 


829 


சுந்த ரத்துத்‌ தொடர்பினில்‌ சுற்றுறா 
எந்தி ரப்பெருந்‌ தேர்களில்‌ ஏறினார்‌. 


ஆன வேலை அரசன்‌ சுதன்விடப்‌ 

போன கம்மியர்‌ போர்வினை கூறியே 
யானை மேல்கொண்‌ டிரும்பணை எற்றலுஞ்‌ 
சேனை தம்முட்‌ சிலதிரண்‌ (bromGai. 


ஒருங்கு தாம்பல ஓடலின்‌ அன்னவை 
பரங்கொ எற்கரி தாகிப்‌ படிமகள்‌ 

புரங்கி ழிந்திடு புண்கொண்‌ டரற்றல்போல்‌ 
இரங்கும்‌ ஓதைகொண்‌ டேகுவ தேர்களே. 


கருவி வானங்‌ கடலுண்டூ செல்லுறும்‌ 
வரைக ளாமென வந்துதம்‌ மேலுறீஇ 
உருமி னத்தை உகுத்தொலி கேட்டலும்‌ 
வெருவி வீழ விரைவன வேழமே. 


கிட்டி நாடு நயனமுங்‌ கேடுசெய்‌ 
தொட்ட லார்தம்‌ உளமுஞ்‌ சுழன்றிட 
வெட்டூ மாதிரத்‌ தெல்லையுஞ்‌ சாரிகை 
வட்ட மாகி வருவன வாசியே. 


ஆடல்‌ வேல்கதை ஆழி அலப்படை 
பாடூ சேர்ந்த பலகைஒளி வாள்சிலை 


நீடு சூலம்‌ நெடுமழு ஆதியாக்‌ 
கூடு பல்படை கொண்டிடூ கையினார்‌. 


இடித்த சொல்லர்‌ இமையவர்‌ போர்பல 
முடித்த மொய்ம்பர்‌ முரணிய பல்படை 
வடித்த கற்பினர்‌ மால்வரை யானவை 
படித்த லத்திற்‌ படர்ந்தன்ன காட்சியார்‌. 


விசும்பின்‌ மாலை மிலைச்சிய குஞ்சியர்‌ 
பசும்பொன்‌ வீரமெய்ப்‌ பட்டிகை நெற்றியர்‌ 
நிசும்பர்‌ அன்னதொர்‌ நேரலர்‌ சோரியின்‌ 
அசும்ப றாத அகன்பில வாயினார்‌. 


தீம டங்கல்‌ திறலினர்‌ தென்புலக்‌ 

கோம டங்கலின்‌ கொள்கையைர்‌ தங்கிளை 
தாம டங்கத்‌ தறிபிளந்‌ தார்த்தெழு 

மாம டங்கல்‌ தனைப்பொரும்‌ வன்மையார்‌. 


ஏகும்‌ வெஞ்சமரிக்‌ கென்றலும்‌ பூண்பர்‌ இ 
மாகம்‌ அஞ்ச வளர்ந்தெழு தோளினார்‌ 


24 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


830 


831 


832 


833 


834 


835 


836 


837 


838 


மோகம்‌ இல்லவர்‌ மொய்ம்பினின்‌ மேலவ 
ராகும்‌ வீரர்‌ அளப்பிலர்‌ எய்தினார்‌. 


ஐந்து நூறெனும்‌ வெளிளம்‌ அழுங்குதேர்‌ 
தந்தி யின்குழுத்‌ தானும்‌ அனையதே 
உந்து மாக்கள ராயிரம்‌ வெளிளமாம்‌ 
பந்த மிக்க பதாதி இரட்டி யே. 


இத்தொ கைப்படும்‌ ஈரிரு தானையும்‌ 
மைத்தி ரைக்கடல்‌ வாரியின்‌ ஆர்ப்புறீ இப்‌ 
பத்தி ரட்டி படர்புயத்‌ தண்ணலைத்‌ 

தத்த மிற்கலந்‌ தொன்றித்‌ sip இயின. 


துடிவ லம்புரி துந்துபி சச்சரி 

கடிகொள்‌ மொந்தை கரடிகை தண்ணுமை 
இடிகொள்‌ பேரி இரலைகள்‌ ஆதியாம்‌ 
முடிவி லாவிய முற்று முழங்கிய. 


இற்ற எல்லையின்‌ ஈரிரு தானையும்‌ 
நெற்றி யேகடை நீடய லிற்செல 

மற்று ளார்களும்‌ வந்திட வச்சிரப்‌ 

பொற்ற டம்புயன்‌ பொள்ளென வேகினான்‌. 


வல்லி யக்கடு மான்பொரு மானவரி 
செல்லி யக்கமுஞ்‌ செல்லினை மாறுகொள் 


சொல்லி யக்கமுந்‌ துண்ணெனத்‌ தொக்கெழு 


பல்லி யக்கடல்‌ ஆர்ப்பும்‌ பரந்தவே. 


ஊழி மால்படை ஒல்லென வேயெழப்‌ 
பூழி ஈண்டிவிண்‌ பொள்ளென மூடிய 
வேழ மால்வரை வீழ்தரு தானநீர்‌ 
ஆழி யென்ன அகன்புவி கொள்ளவே. 


திகந்தம்‌ எட்டூந்‌ திருநிழல்‌ ஓச்சியே 
உகந்த தேர்களின்‌ ஒண்கொடி ஆடுவ 
குகன்வி டூத்திடு கொற்றவன்‌ ஆற்றல்கண்‌ 
டகன்சி ரங்கள்‌ அசைப்பன போன்றவே. 


ஆகும்‌ எல்லை அவுணர்மன்‌ தேர்மிசைப்‌ 
பேய்கள்‌ சூழ்ந்து பிணங்கி மலைந்தன 
காகம்‌ யாவுங்‌ கழுகும்வெஞ்‌ சேனமுங்‌ 
கூகை யோடு குழீ இயிரங்‌ குற்றவே. 


மடிந்த வாயுடை வச்சிர மொய்ம்பினான்‌ 
பிடித்த கையிற்‌ பெருஞ்சிலை வீழ்ந்தது 


25 


26 


27 


28 


29 


30 


31 


32 


33 


34 


839 


840 


841 


842 


843 


844 


845 


846 


847 


தொடுத்த வெந்நுறு தூணியும்‌ இற்றதால்‌ 
துடித்த வால்‌ இடக்‌ கண்களுந்‌ தோள்களும்‌. 


அண்ணல்‌ மைந்தன தாழியந்‌ தேர்மிசைக்‌ 
கண்ண கன்கொடி கையற வீழ்ந்தன 
விண்ணின்‌ ஏறு விசும்பின்றி ஆர்ப்பன 
எண்ணில்‌ தீக்குறி இவ்வகை யுற்றவே. 


உற்ற காலவை உள்ளுறக்‌ கொள்கிலன்‌ 

செற்ற மேல்கொண்டூ சென்னியோர்‌ பத்துளான்‌ 
மற்றொர்‌ தூணியும்‌ வரிசிலை யுங்கொளாப்‌ 
பொற்ற டங்கை புறந்தனிற்‌ சேர்த்தினான்‌. 


மொய்கொள்‌ வச்சிர மொய்ம்பன்‌இத்‌ தன்மையால்‌ 
வெய்ய தன்படை வெளிளமொ டேகியே 

செய்ய வேலுடைச்‌ சேவகன்‌ ஏவல்செய்‌ 

ஐயன்‌ நின்ற அடுகளம்‌ எய்தினான்‌. 


வண்டு லாந்தொடை வச்சிர வாகுதன்‌ 
தண்ட மோடு சமர்க்களஞ்‌ சேர்தலும்‌ 
அண்டர்‌ நாயகன்‌ தூதுவன்‌ அன்னவை 
கண்டு நின்று கழறுதல்‌ மேயினான்‌. 


வேறு 

இந்திர ஞால வையத்‌ திறைவனே அல்லன்‌ மற்றை 
மைந்தரில்‌ ஒருவ னாகும்‌ வருபவன்‌ வருவான்‌ றன்னை 
முந்திய தானை யோடு முரணற முருக்கி வீட்டி 

அந்திவான்‌ புகுமுன்‌ எந்தை அடிதொழப்‌ போவன்‌ என்றான்‌. 


எறிதிரை அளக்கர்‌ என்ன ஈண்டுறும்‌ அனிகம்‌ யாவும்‌ 
முறைமுறை சாடி வந்த முதல்வனை முடித்து மாலை 
உறுதல்முன்‌ விசய மோடும்‌ ஒய்யென மீளேன்‌ என்னின்‌ 
அறுமுக ஐயன்‌ தூதன்‌ ஆவனோ அடிய னென்றான்‌. 


எண்டிசை புகழும்‌ வீரன்‌ இனையன விளம்பிச்‌ செவ்வேள்‌ 
புண்டரீ கத்துப்‌ பொற்றாள்‌ புந்தியால்‌ இறைஞ்சிப்‌ போற்றி 
மண்டமர்‌ முயன்று நேமி மறிதர வரைகள்‌ கீற 


அண்டமுந்‌ திசையும்‌ வானுங்‌ குலுங்கத்தோள்‌ கொட்டி ஆர்த்தான்‌. 


ஆர்த்திடும்‌ ஓதை கேளா அமர்குறித்‌ தெழுதேர்‌ மேலோர்‌ 
கார்த்திடு தந்தி மேலேரி கவனமாப்‌ புரவி மேலோர்‌ 
பேர்த்திடு நிலத்தின்‌ மேலோர்‌ பிறங்குசீ ரவுணர்‌ யாரும்‌ 
வேர்த்தனர்‌ திஈந்து சிந்தை வெருவினர்‌ விளம்பு கின்றார்‌. 


வாழிய உலகம்‌ யாவும்‌ மன்னுயிர்த்‌ தொகையு மாய 
ஊழியில்‌ தனிநின்‌ றரிக்கும்‌ உருத்திரன்‌ ஆர்ப்போ அன்றேல்‌ 


26 


35 


36 


37 


38 


39 


40 


41 


42 


43 


848 


849 


850 


851 


852 


853 


854 


855 


856 


ஆழிகட்‌ கரசன்‌ ஆர்ப்போ அண்டங்கள்‌ நெக்க ஆர்ப்போ 
ஏழ்கட லுடைந்த ஆர்ப்போ இத்திறம்‌ ஆர்ப்ப தென்றார்‌. 


செருவலி கொண்ட சீற்றச்‌ செங்கணான்‌ ஆர்க்கும்‌ ஓதை 
மருமலர்த்‌ தொடைய லாக வச்சிர வாகு வென்போன்‌ 
இருபது செவியி னூடும்‌ இரவியம்‌ புழைகள்‌ புக்க 
உருமெனச்‌ சேற லோடும்‌ உளம்பனித்‌ துரைக்கல்‌ உற்றான்‌. 


ஈரெழு திறத்த வான உலகினுள்‌ இன்று காறிப்‌ 

பேரொலி கேட்ட தின்றால்‌ பிறந்ததித்‌ துழனி யாதோ 
தேருதி ரென்று பாங்கர்‌ உழையரில்‌ செப்பத்‌ திண்டேர்ச்‌ 
சாரதி விசய னென்பான்‌ தாழ்ந்திவை புகலல்‌ உற்றான்‌. 


தெற்றென உணர்தி மான்தேர்‌ செலுத்திய வலவ னென்றே 
மற்றென துரையை எள்ளல்‌ வல்லைமேற்‌ காண்டி எந்தை 
அற்றமில்‌ படையி னோடும்‌ அமர்செய வருதல்‌ நாடி 

ஒற்றென நின்றோன்‌ போர்வேட்‌ டார்த்திடும்‌ ஒலியீ தென்றான்‌. 


தூதுவன்‌ ஆர்ப்பி தென்று சொல்லுமுன்‌ உருத்துக்‌ கண்கள்‌ 
மீதெரி பொங்க நக்கு வெய்துயிர்த்‌ துரப்பி யான்போய்‌ 
ஈதொரு கணத்தின்‌ அன்னான்‌ இகல்முரண்‌ அழித்துப்‌ பற்றித்‌ 
தாகைமுன்‌ உய்ப்பன்‌ காண்டி சரதம்‌. இத்‌ தன்மை யென்றான்‌. 


என்றிவை உரைத்துப்‌ போதும்‌ எல்லையின்‌ முன்ன மாகச்‌ 
சென்றிடும்‌ அவுண வீரர்‌ சேனையை வகுத்துச்‌ சீறித்‌ 
தன்றுணைத்‌ தாளுந்‌ தோளுந்‌ தடக்கையும்‌ அனிக மாக 
நின்றதோர்‌ வீரன்‌ றன்னை நேமியிற்‌ சுற்றி ஆர்த்தார்‌. 


கைதனில்‌ இருந்த செம்பொற்‌ கார்முகங்‌ குனித்து வெங்கோல்‌ 
எய்தனர்‌ முசலம்‌ நாஞ்சில்‌ எறிந்தனர்‌ தண்டஞ்‌ சூலம்‌ 

பெய்தனர்‌ கணிச்சி விட்டார்‌ பிண்டிபா லங்கள்‌ தூர்த்தார்‌ 
நெய்தவழ்‌ அயில்வேல்‌ தொட்டார்‌ நேமிகள்‌ உருட்டு கின்றார்‌. 


வேறு 

தஞ்செனக்‌ கொடுமைசெய்‌ தானவப்‌ படைஞர்கள்‌ 
வெஞ்சினத்‌ தன்மையால்‌ விடுபடைக்‌ கலமெலாங்‌ 
கஞ்சனைச்‌ சிறைசெயுங்‌ காரணன்‌ தூதுவன்‌ 
செஞ்சுடர்ப்‌ படிவமேற்‌ செவ்வண்வந்‌ துற்றவே. 


துய்யன்மேல்‌ வெம்படைத்‌ தொகுதிவந்‌ தடைதலும்‌ 
மெய்யெலா முற்றதான்‌ மிக்கசோ ரிப்புனல்‌ 
மையல்தீர்‌ காலையின்‌ வந்தெழும்‌ பரிதிபால்‌ 
பையவே செய்யதண்‌ கதிர்வரும்‌ பான்மைபோல்‌. 


ஆனதோர்‌ காலையெம்‌ மையன்வெஞ்‌ சினமுரு 
மானினம்‌ பலபல மருவியே செறிவுழி 


27 


44 


45 


46 


47 


48 


49 


50 


51 


52 


857 


858 


859 


860 


861 


862 


863 


864 


865 


மேனிவந்‌ தேகியோர்‌ வேங்கைபாய்ந்‌ தடூதல்போல்‌ 
தானவப்‌ படையினைத்‌ தாக்குதல்‌ மேயினான்‌. 


ஆயிரம்‌ ஆயிரம்‌ அவதிசேர்‌ அவுணர்தஞ்‌ 
சேயதண்‌ குஞ்சியைச்‌ செங்கையாற்‌ பற்றியே 
பாயிருந்த துரையினும்‌ பாற்படு கிரியினும்‌ 
ஏயெனும்‌ அளவைழுன்‌ எற்றியே எறியுமால்‌. 


எய்யும்வெம்‌ படைகளும்‌ எறியும்வெம்‌ படைகளுங் 
கையினிற்‌ பற்றியே கனலெழப்‌ பிசைதரு 
மொய்யெனப்‌ பதைபதைத்‌ தோலமிட்‌ டுயிருகச்‌ 
செய்யபொற்‌ றாள்களால்‌ சிலவரைத்‌ தேய்த்திடும்‌. 


மத்தமால்‌ கரிகளும்‌ வாம்பரித்‌ தொகுதியுஞ்‌ 
சித்திரந்‌ திகழ்மணித்‌ தேர்களும்‌ அவுணர்தங்‌ 
கொத்தொடே வீழ்தரக்‌ கோலமால்‌ அடிதனக்‌ 
கொத்ததன்‌ றாள்களல்‌ உதைபுரிந்‌ துலவுறும்‌. 


கிடைத்திடூஞ்‌ சிலவரைக்‌ கீண்டனன்‌ நீண்டமெய்‌ 
துடித்திடக்‌ கழல்களால்‌ துகைத்தனன்‌ சிலவரை 
அடித்தனன்‌ சிலவரை அரைத்தனன்‌ சிலவரைப்‌ 
புடைத்தனன்‌ சிலவரைப்‌ புதுமரத்‌ தண்டினால்‌. 


மத்தவெங்‌ கரிபரி வயவர்தேர்‌ ஆயின 
பத்துநூ றொருதலைப்‌ படநெடும்‌ பாணியாற்‌ 
குத்திடுஞ்‌ சிகரமேற்‌ கோளரி பாய்ந்தெனத்‌ 
தத்தியே திரிதருந்‌ தலைமலைக்‌ குலமிசை. 


தேரெலாம்‌ இற்றன திண்டிறற்‌ கவனமாப்‌ 
பேரெலாம்‌ இற்றன பிளிறுமால்‌ கரிகளின்‌ 
தாரெலாம்‌ இற்றன தானவந்‌ தலைவர்செய்‌ 
போரெலாம்‌ இற்றன புகழெலாம்‌ இற்றதே. 


ஆங்கதோர்‌ பொழுதினில்‌ அவுணருக்‌ கிறைமகன்‌ 
பாங்கராய்‌ வந்திடும்‌ பல்பெருங்‌ குமரரும்‌ 
ஓங்குநாற்‌ படையொடும்‌ ஒருவனைச்‌ சுற்றியே 
தாங்குபல்‌ படையினால்‌ சமர்முயன்‌ றாற்றினார்‌. 


வேறு 

அன்ன காலையில்‌ வீரவா குப்பெயர்‌ அறிஞன்‌ 
தன்ன தோர்கரத்‌ திருந்திடு பழுமரத்‌ தண்டான்‌ 
முன்னர்‌ வந்துசூழ்‌ மைந்தர்கள்‌ முரட்படை யோடுஞ்‌ 
சின்ன மாகியே விளிவுறப்‌ புடைத்தனன்‌ திரிந்தான்‌. 


செய்ய மத்தகம்‌ இற்றன இற்றன செமுந்தாள்‌ 
கைகள்‌ இற்றன மருப்பிணை இற்றன கரிகள்‌ 


28 


53 


54 


55 


56 


57 


58 


59 


60 


61 


866 


867 


868 


869 


870 


871 


872 


873 


874 


வெய்ய காலுடன்‌ எருத்தமும்‌ இற்றன மிலைச்சுங்‌ 
கொய்யு ளைத்தலை இற்றன குரகதக்‌ குழுவே. 


தட்ட ழிந்தன பாரகம்‌ அழிந்தன சகடு 

கெட்ட ழிந்தன கேதனம்‌ அழிந்தன கிளர்ந்த 
மொட்ட மிந்தன பாகினம்‌ அழிந்தன முரண்மாக்‌ 
கட்ட ழிந்தன ஒழிந்தன கனைகுரல்‌ பஃறேர்‌. 


கால்க ளுற்றிடும்‌ வெஞ்சிலை இற்றன கடிய 
கோல்க ளிற்றன பரிதிகள்‌ இற்றன கொட்பார்‌ 
தோல்க ளிற்றன நாந்தகம்‌ இற்றன தூண்டும்‌ 
வேல்கள்‌ இற்றன நாஞ்சில்கள்‌ இற்றன விரைவில்‌. 


நெரிந்த சென்னிகள்‌ நெரிந்தன மார்பகம்‌ நெடிது 
சரிந்த வெங்குடர்‌ சரிந்தன இழுக்குடைத்‌ தசைகள்‌ 
சொரிந்த மூளைகள்‌ சொரிந்தன விரிந்தெழு சோரி 
திரிந்த கூளிகள்‌ திரிந்துமாய்‌ வுற்றன சேனை. 


கரந்து ணிந்தனர்‌ புயங்களுந்‌ துணிந்தனர்‌ காமர்‌ 
சிரந்து ணிந்தனர்‌ நாசிகள்‌ துணிந்தனர்‌ செழும்பூண்‌ 
உரந்து ணிந்தனர்‌ கழலடி துணிந்தனர்‌ உளதொல்‌ 
வரந்து ணிந்தனர்‌ வன்மையுந்‌ துணிந்தனர்‌ மைந்தர்‌. 


வாக்கி னாற்சிலர்‌ தம்முயிர்‌ உண்டிடும்‌ வன்கைத்‌ 
தாக்கி னாற்சிலர்‌ தம்முயிர்‌ உண்டிடுஞ்‌ சமர்செய்‌ 
ஊக்கி னாற்சிலர்‌ தம்முயிர்‌ உண்டிடும்‌ உலம்பு 
நோக்கி னாற்சிலர்‌ தம்முயிர்‌ உண்டிடு நொய்தின்‌. 


ஆங்கண்‌ ஓர்சில அவுணரை ஆடல்வெம்‌ பரியை 


வெங்கண்‌ யானையை இரதத்தை வாரினன்‌ விரைவின்‌ 


மங்குல்‌ வானினுந்‌ தரையினுங்‌ கடலினும்‌ வரைகள்‌ 
எங்கு மாகியே வீழ்தர வீரனார்த்‌ தெறிந்தான்‌. 


அன்பு லப்புறு கொடுந்தொழில்‌ அவுணர்கள்‌ அமரும்‌ 
வன்பு லத்துயிர்‌ கொளவரு மறலிதன்‌ தூதர்‌ 
துன்பும்‌ அச்சமும்‌ அணங்குடன்‌ அகன்றுதற்‌ றுதிப்பத்‌ 
தென்பு லத்தவன்‌ முன்னுற வீசினன்‌ சிலரை. 


ஒருத லைப்படுங்‌ கேளிரைத்‌ துன்னுவான்‌ உய்ப்பக்‌ 
கருதி னான்கொலோ சிற்சில அவுணர்தங்‌ கணத்தை 
நிருதி மாநகர்‌ புகுந்திட வீசினன்‌ நிகரில்‌ 

சுருதி நாயகன்‌ ஏவலாற்‌ றியதனித்‌ தூதன்‌. 


நேர்ந்து போர்புரிந்‌ துயிர்தனை விடாததந்‌ நிலைமை 
ஓர்ந்து விண்ணவர்‌ மானங்கள்‌ விடுத்திடா துயர்வான்‌ 


29 


62 


63 


64 


65 


66 


67 


68 


69 


70 


875 


876 


877 


878 


879 


880 


881 


882 


883 


சார்ந்த ஞாயிறு பிளந்திடா தாடலின்‌ தன்மை 
சேர்ந்து ளார்பெறுந்‌ துறக்கமேல்‌ வீசினன்‌ சிலரை. 


எண்டி சைப்புறந்‌ தாங்கியே பெயர்கிலா திரக்கங்‌ 
கொண்ட வெங்கரிக்‌ கிரையெனச்‌ சிலவரைக்‌ கொடுக்குந்‌ 
தெண்டி ரைப்புனல்‌ பருகிய நிரப்பது தீர 

உண்டி யாகவே வடவைபால்‌ சிலவரை உய்க்கும்‌. 


ஏந்தல்‌ இன்னபல்‌ வகையினால்‌ அடூதலும்‌ இமைப்பின்‌ 
வீந்த தானைகள்‌ துணைவரும்‌ பொன்றினர்‌ மிக்கோர்‌ 
ஓய்ந்து வானினுங்‌ கடலினுந்‌ திசையினும உலைந்து 
சாய்ந்து போயினர்‌ மானமும்‌ வன்மையுந்‌ தவறி. 


மற்றிந்‌ நீர்மையைக்‌ காண்டலும்‌ வச்சிர வாகு 

இற்ற தேகொலாம்‌ நம்பெருந்‌ தானையென்‌ நிரங்கிச்‌ 
செற்ற மீக்கொண்டு வலவனை நோக்கியித்‌ தேரை 
ஒற்றன்‌ முன்னுற விடூத்தியால்‌ கடிதென உரைத்தான்‌. 


உரைக்கும்‌ வாசகங்‌ கேட்டலுந்‌ தொழுதுமுன்‌ னுற்ற 
பரிக்கு லங்களின்‌ மத்திகை வீசியே பாகன்‌ 
அருக்கன்‌ ஆழியந்‌ திகிரியூர்‌ வலவனும்‌ அஞ்சி 
வெருக்கொ ளும்படி தேரினை வீரன்முன்‌ விடுத்தான்‌. 


கொடிய வெஞ்சினந்‌ திருகியே குிதரு குமரன்‌ 

கடிது போர்செய்வான்‌ வருவது மேலையோன்‌ காணா 
முடிவி லாமகிழ்‌ வெய்தியே முழுதுல களந்த 

நெடிய மாலினும்‌ நெடியன்மற்‌ றிவனென நிமிர்ந்தான்‌. 


நெடிய தான்புவி அளந்திடப்‌ புயங்கள்விண்‌ நெருக்க 
முடிய லாங்கடந்‌ தண்டகோ ளகைதனை முட்ட 
வடிவ மைந்திடு திறலினான்‌ பணிபதி மயங்க 

அடிபெ யர்ந்துபார்‌ வெடிபட இடிபட ஆர்த்தான்‌. 


புரம டங்கலுந்‌ தெறுகணை போன்றுளான்‌ பொன்னோன்‌ 
வரம டங்கலுஞ்‌ சோரிய தடங்கலும்‌ வாணாள்‌ 

உரம டங்கலும்‌ உண்டிடத்‌ தறியின்வந்‌ துதித்த 

நரம டங்கலும்‌ வெருவர எரியெழ நகைத்தான்‌. 


முச்ச கம்புகழ்‌ திறலினான்‌ முறுவலும்‌ முழக்கும்‌ 
வச்சி ரத்தட மொய்ம்பினான்‌ கேட்டலும்‌ மறுகி 
மெய்ச்சி ரத்தொகை துளக்கி ஆரழலெழ விழித்து 
நச்செ யிற்றர வாமெனச்‌ செயிர்த்திவை நவில்வான்‌. 


வீர நன்றுநின்‌ ஆண்மையும்‌ நன்றுமே தக்க 
பேரு நன்றுபே ராற்றலும்‌ நன்றுநீ பெற்ற 


30 


71 


72 


173 


74 


75 


76 


11 


78 


79 


884 


885 


886 


887 


888 


889 


890 


691 


692 


சீரும்‌ நன்றுநின்‌ விஞ்சையும்‌ நன்றுசெய்‌ கின்ற 
போரு நன்றுநிற்‌ கேற்பதிவ்‌ வார்ப்பெனப்‌ புகன்றான்‌. 


மற்று மோருரை புகலுவான்‌ வந்தெதிர்‌ மலைந்த 

கொற்ற வீரரைப்‌ படுத்தனம்‌ என்றுளங்‌ கொண்டாய்‌ 
அற்றெ லாமினி விடூமதி நின்மிடல்‌ அலைத்துப்‌? 

பற்றி எந்தைமுன்‌ விடூப்பனால்‌ உனையெனப்‌ பகர்ந்தான்‌. 


நின்னை வென்றிட முயலுவன்‌ தமியனும்‌ நீயும்‌ 

என்னை வென்றிட முயலுதி இருவரும்‌ அதனைப்‌ 

பன்னி நிற்பதிற்‌ பயனெவன்‌ கடிதமர்‌ பயிறி 

பின்னை வென்றுளார்‌ வெல்லுக என்றனன்‌ பெரியோன்‌. 


என்று முன்னரே வச்சிர வாகுவென்‌ றிசைக்கும்‌ 

மன்னன்‌ மாமகன்‌ தனதுகைக்‌ கார்முகம்‌ வாங்கிப்‌ 
பொன்னின்‌ நாணொலி கொண்டொரா யிரங்கணை பூட்டி 
மின்னு லாந்தனி வேலவன்‌ தூதன்மேல்‌ விடுத்தான்‌. 


விடுத்த ஆயிரம்‌ பகழியும்‌ விடலைதன்‌ மிசையே 
அடுத்த எல்லையிற்‌ காணுறா அங்கையொன்‌ றதனை 
எடுத்து முன்னுற ஓச்சியே அங்கவை எனைத்தும்‌ 
பிடித்து வல்லையின்‌ நுண்டுகள்‌ பட்டிடப்‌ பிசைந்தான்‌. 


விட்ட வாளிகள்‌ பூழிபட்‌ டிடூதலும்‌ வெகுண்டு 

மட்டு வாகைவெஞ்‌ சிலையினைப்‌ பின்னரும்‌ வணக்கி 
நெட்டி லைச்சரம்‌ ஒருபதி னாயிரம்‌ நிறத்திற்‌ 

பட்டி டூம்படி தொட்டனன்‌ அவுணர்கோன்‌ பாலன்‌. 


அசைவி லானது நோக்கியே முந்துபோர்‌ அகத்தில்‌ 
இசைமை நீங்கியே முடிந்திடு தானவர்‌ இட்ட 
முசல மாகிய தொன்டிறனை யெடுத்துமுன்‌ வந்த 
விசிகம்‌ யாவையும்‌ புடைத்தனன்‌ திசைதொறும்‌ வீழ. 


வழுவில்‌ வாளிகள்‌ வறிதுபட்‌ டிடூதலு மற்றும்‌ 

வழுமி தாகிய ஒருபதி னாயிரம்‌ விசிகம்‌ 

பழுது றாதன தூண்டியே ஆண்டகை பரித்த 
எழுவை நுண்டுகள்‌ ஆக்கியே பின்னரும்‌ எய்வான்‌. 


தலையி லாயிரங்‌ களத்தினில்‌ ஆயிரந்‌ தடந்தோள்‌ 
மலையி லாயிரம்‌ உரத்தினி லாயிரம்‌ வயத்தாள்‌ 
நிலையில்‌ ஆயிரங்‌ கணைகளாத்‌ தூண்டினன்‌ நீடுங்‌ 


கொலையில்‌ ஆயிரங்‌ கூற்றினைப்‌ பாலுறுங்‌ கொடியோன்‌. 


கையில்‌ ஏந்திய பேரெழு முரிந்திடக்‌ காமர்‌ 
செய்ய மெய்ம்முழு தீண்டியே பகழிகள்‌ செறிய 


31 


60 


61 


82 


83 


84 


85 


86 


87 


88 


893 


894 


895 


896 


697 


898 


899 


900 


901 


ஐயன்‌ நின்றனன்‌ ஓரிறை வருந்தியே அதற்பின்‌ 
ஓய்யெ னச்சென்று வெய்யவன்‌ தேரினை உதைத்தான்‌. 


உதைத்த காலையிற்‌ பண்ணுறு பரியெலாம்‌ ஒருங்கே 
பதைத்து வீழ்ந்தன பாகனும்‌ உருண்டனன்‌ பட்டான்‌ 
கதித்த வையமும்‌ அழிந்தது அன்னது காணா 

மதித்து வேறொரு தேரிடைப்‌ பாய்ந்தனன்‌ மற்வோன்‌. 


பாய்ந்து வச்சிர வாகுவாந்‌ தொல்பெயர்‌ படைத்தோன்‌ 
தேய்ந்த ஒண்பிறை பணியொடூ சேர்ந்தன சிலையின்‌ 
ஆய்ந்தொ ராயிரம்‌ அயிற்கணை பூட்டியே அடுபோர்‌ 
ஏந்தல்‌ நெற்றியுட்‌ செறித்தனன்‌ அமரர்கள்‌ இரங்க. 


ஆயி ரங்கணை நுதலிடை அழுத்தலும்‌ அடல்வேல்‌ 
தூய வன்றிருத்‌ தூதுவன்‌ சூரருள்‌ புரிந்த 

தீய வன்தடந்‌ தேரினைச்‌ செங்கையால்‌ எடுத்து 
மீயு யரிந்திடும்‌ விண்ணிடை எறிந்தனன்‌ விடுத்தான்‌. 


விண்ண கத்திடை எறிந்தபின்‌ வீரவா குப்பேர்‌ 
அண்ணல்‌ வச்சிர வாகுவந்‌ தேறுவான்‌ அமைந்து 
பண்ணு றுத்திய ஏமமாய்‌ நின்றதேர்‌ பலவுந்‌ 


துண்ணெ னப்புடைத்‌ தெறிந்துதைத்‌ தொல்லையிற்‌ றொலைத்தான்‌. 


தொலைக்கும்‌ எல்லையின்‌ அவுணர்கோன்‌ மதலைதொல்‌ புவிக்கோர்‌ 


இலக்கம்‌ யோசனை எல்லையின்‌ காறும்விண்‌ ணேகி 
அலக்க ணுற்றமீண்‌ டழிதரு தேருடன்‌ அமரில்‌ 
வெலற்க ருந்திறல்‌ அறுமுகன்‌ தூதன்முன்‌ வீழ்ந்தான்‌. 


நிலவ ரைப்புறுஞ்‌ சூர்மகன்‌ எழுந்துதன்‌ நெடிய 
சிலைவ ளைத்தமர்‌ செய்திட முன்னலுந்‌ திறலின்‌ 
தலைமை பெற்றவன்‌ கண்டுகை ஓச்சியத்‌ தனுவை 
வலிது பற்றியே முரித்தனன்‌ பேரொலி மயங்க. 


ஏந்து கார்முகந்‌ தனைமுரித்‌ திடூுதலும எரியிற்‌ 

காந்து கண்ணுடை வச்சிர மொய்ம்பனோர்‌ கரத்தின்‌ 
வாய்ந்த வாள்கொடே எதிர்தலுந்‌ தன்னுடை மருங்கின்‌ 
நாந்த கந்தனை உறைகழித்‌ தறிவன்மேல்‌ நடந்தான்‌. 


நடந்து வச்சிர வாகுமுன்‌ உய்த்திட நனிதோள்‌ 
அடைந்த வாளினை விலக்கியே அறிவரில்‌ அறிவன்‌ 
கடந்த போர்வலி கொண்டதன்‌ வாளினாற்‌ கடது 
கடிந்து வீட்டினன்‌ அவுணர்கோன்‌ நாந்தகத்‌ தடக்கை. 


செய்ய தேரிகரந்‌ துணிபடத்‌ தீயவன்‌ செறுத்தோர்‌ 
கையி ருந்திடு தண்டினை எநிதலுங்‌ கண்டு 


32 


89 


90 


91 


92 


93 


94 


95 


96 


97 


902 


903 


904 


மையில்‌ கேள்வியன்‌ துணிபடுத்‌ தவுணர்கோன்‌ மதலை 
ஐயி ரண்டவாந்‌ தலையையும்‌ வாளினால்‌ அறுத்தான்‌. 


வேறு 

எந்தைதன்‌ தூதுவன்‌ எறிந்த வாளினால்‌ 
ஐந்திரு சென்னியும்‌ அற்று வீழ்தலும்‌ 
மைந்தியல்‌ வச்சிர வாகு வாகிய 
வெந்திறல்‌ அவுணர்கோன்‌ வீடி னானரோ. 


ஆடியல்‌ அவுணர்தம்‌ அண்ணல்‌ தன்மகன்‌ 
வீடிய காலையின்‌ வெருவிப்‌ பாங்கரின்‌ 
நாடிய அவுணர்கள்‌ நனிபு லம்புறீ இ 

ஓடினர்‌ திசைதொறும்‌ உடைந்து போயினார்‌. 


துஞ்சினன்‌ வச்சிரத்‌ தோளன்‌ கண்டிது 
நெஞ்சகம்‌ மகிழ்ந்திவண்‌ நிற்ப னேயெனின்‌ 
வெஞ்சின அவுணர்கோன்‌ வினவில்‌ தீமையென்‌ 
றஞ்சினன்‌ கரந்தென அருக்கன்‌ போயினான்‌. 


ஆகத்‌ திருவிருத்தம்‌ - 904 


905 


906 


907 


906 


33 


98 


99 


100 


101 


18. யாளிமுகன்‌ வதைப்‌ படலம்‌ (905 - 947) 


திண்டிறல்‌ அவுணர்கோன்‌ சிறுவன்‌ வீந்ததும்‌ 
மண்டமர்‌ இயற்றிட வருநர்‌ இன்மையுந்‌ 
தண்டம துடைந்ததுந்‌ தபனன்‌ மாய்ந்ததுங்‌ 
கண்டனன்‌ இனையன கருதல்‌ மேயினான்‌. 


எந்தையை எள்ளினான்‌ இருந்த கோநகர்‌ 
சிந்தினன்‌ புரத்தையுஞ்‌ சிறிது வீட்டினன்‌ 
வந்தவர்‌ யாரையும்‌ மாய்வு செய்தனன்‌ 
புந்தியின்‌ வெகுளியிற்‌ சிறிது போக்கினன்‌. 


ஏலவெம்‌ போர்செய எவரும்‌ வந்திலர்‌ 
ஞாலம தவிரொளி நடாத்து ஞாயிறு 
மேல்கடல்‌ நீந்தினன்‌ விரையப்‌ போனினான்‌ 
மாலையும்‌ இவ்விடை வந்து நேர்ந்ததே. 


அறந்தனை நினைகிலா தல்லல்‌ செய்பவர்‌ 
உறைந்திடு நகரிதின்‌ ஒற்றிற்‌ போந்தயான்‌ 
சிறந்திடும்‌ அறுமுகத்‌ தேவ தேவனை 

மறந்திட லாங்கொல்‌இம்‌ மாலை காறுமே. 


909 


910 


911 


912 


913 


914 


915 


916 


917 


ஏவரும்‌ வழுத்திய எநதை கந்தவேள்‌ 
பூவடி தணந்திடு புலம்பும்‌ இவ்விடைத்‌ 
தேவர்கள்‌ புன்மையுந்‌ தீர வல்லையிற்‌ 
போவது துணிவெனப்‌ புந்தி தேற்றினான்‌. 


தேற்றிய திறலுடைச்‌ செம்மல்‌ இம்மென 
மாற்றலர்‌ படூநில வரைப்பு நீங்கியே 
காற்றெனக்‌ கனலெனக்‌ காலன்‌ என்னவெங்‌ 
கூற்றென மறுகிடைக்‌ குலவி ஏகினான்‌. 


திறல்கெழு மொய்ம்புடைச்‌ செல்வன்‌ செல்லுழி 
மறுகிடை அவுணர்கள்‌ மறலி மற்றிவன்‌ 

குறுகலிர்‌ நுங்களைக்‌ கொல்வன்‌ கொல்வனென்‌ 
றறைகுநர்‌ முறைமுறை அரற்றி ஓடினார்‌. 


எஞ்சிய அவுணர்கள்‌ யாரும்‌ இவ்வகை 
அஞ்சினர்‌ இரிந்திட அழிந்து முன்னையாள்‌ 
துஞ்சிய ஆவணத்‌ தொகைகள்‌ தந்தாராய்‌ 
விஞ்சிய மகேந்திரம்‌ விடுத்து நீங்கினான்‌. 


புடையகல்‌ மகேந்திர புரத்தை நீத்தபின்‌ 
விடைபொரு வலியினான்‌ விண்ணின்‌ பாலெழீஇ 
முடுகினன்‌ வழக்கொடூ முருகற்‌ போற்றியே 
வடதிசை இலங்கையின்‌ வரைப்பு நண்ணினான்‌. 


வேறு 

ஆங்கது காலையில்‌ அனைய 
பாங்கரின்‌ மேவரு பழையோன்‌ 
ஓங்கிய மூவெயி லுள்ளோர்‌ 
தாங்கிய வன்மை தரித்தோன்‌. 


முடியும்‌ மகேந்திர மூதூர்‌ 
வடதிசை யார்‌அரண்‌ மன்னி 
உடைய இலங்கையின்‌ ஓம்பும்‌ 
படியறு காவல்‌ பரித்தோன்‌. 


ஆயிர மாமுகன்‌ அடூதோள்‌ 
ஓய்வில்‌ இராயிர முடையோன்‌ 
ஞாயிறு தன்மகன்‌ நகரின்‌ 
வாயில்கள்‌ அன்னதோர்‌ வாயான்‌. 


வடவரை ஆயிரம்‌ வந்தோர்‌ 
உடல்கொடு மேவிய தொப்பான்‌ 
படைபல பாணி பரித்தான்‌ 
கடையழல்‌ கான்றிடு கண்ணான்‌. 


34 


10 


11 


12 


13 


918 


919 


920 


921 


922 


923 


924 


925 


926 


தண்ணளி யோரிறை தானும்‌ 
உண்ணிகழ்‌ வற்ற உளத்தான்‌ 
எண்ணரும்‌ வெம்பவம்‌ யாவும்‌ 
பண்ணினன்‌ அன்று பயின்றான்‌. 


மீளில்‌ சினத்ததி வேகக்‌ 
கோளரி யைத்தரு கொடியோன்‌ 
யாளி முகத்தவன்‌ என்போன்‌ 
வாள்வய முற்றிடு வலியோன்‌. 


வேறு 

பெருந்தகை யாங்கவன்‌ பெயர்ந்த காலையின்‌ 
அருந்திறற்‌ சூரனை அடைந்து மீண்டுபின்‌ 
மருந்துறழ்‌ தன்மகன்‌ மாட்சி தேர்வுறீ இ 
இருந்தனன்‌ வருந்தியே இலங்கை தன்னிடை. 


சண்டவெங்‌ கதிகொடு தமியன்‌ சேறலுங்‌ 
கண்டனன்‌ யாரிவன்‌ கள்வன்‌ போலுமால்‌ 
விண்டலம்‌ நீந்தியே மேவு வானெனத்‌ 


தொண்டுசெய்‌ உழையரில்‌ ஒருவன்‌ சொல்லுவான்‌. 


நங்குல நாயக நவில்வன்‌ கேட்டிநீ 

செங்கதிர்‌ முளைத்துழிச்‌ செல்வற்‌ காணிய 
பொங்கொளி மகேந்திர புரத்திற்‌ போந்தனை 
இங்குநின்‌ திருமகன்‌ இருந்து காப்பவே. 


போந்திடு கின்றபின்‌ புணரி தன்னுள்வான்‌ 
நீந்தினன்‌ நீங்கிவன்‌ நேர வன்னதை 
வாய்ந்திடு பெருந்திறல்‌ மடங்கற்‌ பேரினான்‌ 
காந்திய கனலெனக்‌ கண்டூ சீறினான்‌. 


சீறினன்‌ படையொடு சென்று தாக்கலும்‌ 
வீறொடு வருமவன்‌ வெகுண்டு வாளுரீஇ 

மாறமர்‌ இயற்றியே மற்ற வன்றனைக்‌ 
கோறல்செய்‌ தொருவிறல்‌ கொண்டு மேயினான்‌. 


மின்னவிர்‌ பூணுடை வீர மொய்ம்பினான்‌ 


இன்னதோர்‌ இலங்கையின்‌ இடைக்கட்‌ பாய்ந்தனன்‌ 


அன்னவன்‌ அடிபொறா தாழி உற்றதாற்‌ 
பொன்னகர்‌ வளனொடும்‌ அங்கட்‌ புக்கம்போல்‌. 


புக்கிட அளப்பிலர்‌ பொன்ற ஏனையோர்‌ 
அக்கணம்‌ எழுந்தனர்‌ அவற்கண்‌ டஞ்சியே 
திக்கொடூ வானமுஞ்‌ சிந்த நின்மகன்‌ 
மைக்கடல்‌ அகமொரீ இ வல்லை எய்தினான்‌. 


35 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


927 


926 


929 


930 


931 


932 


933 


934 


935 


வெய்தென இவண்வரும்‌ வீர னோடமர்‌ 
செய்தனன்‌ வாள்கொடூ செவ்வி அன்னதின்‌ 
மைதவழ்‌ மேனியின்‌ மதலை மார்புதான்‌ 
கைதலை யொருதலை கண்ட மாக்கினான்‌. 


பூழியம்‌ புயமுடைப்‌ பொருநன்‌ பின்னுறக்‌ 
கேழுறு வானெறி கிளர்ந்து போந்திடர்‌ 
வாழிய மகேந்திர வரைப்பிற்‌ புக்கனன்‌ 
ஆழுறும்‌ இலங்கையும்‌ ஆழி மேலெழ. 


சூருறை திருநகர்‌ துன்னி யாயிடைச்‌ 
சீரினை முழுவதுஞ்‌ சிந்தி நங்குல 
வீரரொ டேயமர்‌ விளைத்து வென்றவன்‌ 
நேருநரி இன்மையின்‌ நீங்கி னானரோ. 


என்னலும்‌ உருமினும்‌ இடித்த சொல்லினன்‌ 
வன்னிகொள்‌ உயிர்ப்பினன்‌ மடித்த வாயினன்‌ 
துன்னிய வியர்ப்பினன்‌ சுழலுங்‌ கண்ணினன்‌ 
மெய்ந்நிறை வெகுட்சியன்‌ விளம்பல்‌ மேயினான்‌. 


காண்டியென்‌ கடிமுறை கடந்து மைந்தனை 
ஈண்டுயிர்‌ வவ்வியே இறைவன்‌ ஊர்புகா 
மீண்டிடு கள்வன்‌ இவ்‌ வீரந்‌ தன்னொடே 
மாண்டிட அடூகுவன்‌ வன்மை யாலென்றான்‌. 


என்றிவை விளம்பியே யாளி மாமுகன்‌ 
குன்றென ஏழுந்தொரு கொற்ற வாள்கொளீ இ 
நின்றசில்‌ படையொடுூ நேர்ந்து வீரன்முன்‌ 
சென்றனன்‌ இனையன செப்பல்‌ மேயினான்‌. 


நங்கடன்‌ முறையினை நடாத்து மைந்தனை 
இங்கடல்‌ செய்தனை இனைய காப்பொரீ இ 
அங்கடற்‌ போந்தனை அழிவு செயதனை 
வெங்கடல்‌ கடந்தனை மீடி யேகொலாம்‌. 


ஒல்லொலி அளக்கரை உகண்டு நிற்கினிச்‌ 
செல்லுதல்‌ அரிதியான்‌ செருவின்‌ நேர்ந்தனன்‌ 
கொல்லுவன்‌ பெருவயங்‌ கொள்வன்‌ நீயிவண்‌ 
வல்லது புரிமதி மதியிலாய்‌ என்றான்‌. 


சொற்றது கேட்டலுந்‌ துழனிப்‌ பேரொலி 
உற்றெரி கனலென உயிர்ப்பு மூரலுஞ்‌ 

செற்றமும்‌ எய்தியே துளக்கிச்‌ சென்னியைக்‌ 
கொற்றமொய்ம்‌ புடையதோர்‌ குரிசில்‌ கூறுவான்‌. 


36 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


936 


937 


936 


939 


940 


941 


942 


943 


944 


ஒருதலை யுடையவென்‌ னுயர்வும்‌ ஆயிரந்‌ 
தருதலை யுடையநின்‌ தாழ்வும்‌ யாமிவட்‌ 


பொருதலை இழைத்திடும்‌ போது காண்புறுங்‌ 


கருதலை பெருபடி வமைந்த காட்சியே. 


தீயவ இம்மொழி திண்ணந்‌ திண்ணமுன்‌ 
மாயிரும்‌ புழைக்கையின்‌ மாமு கங்களோர்‌ 
ஆயிரந்‌ தன்னையும்‌ அறுத்து வீட்டியே 
நாயினங்‌ கவரிய நல்கு வேனென்றான்‌. 


கருணைகொள்‌ நந்தியங்‌ கணத்தன்‌ இவ்வகை 


உரைதரும்‌ எல்லையின்‌ உததி மேருமால்‌ 
வரையினை விழுங்கிய வளைந்த தேயென 
விஆவொடூ படைஞர்கள்‌ வீரற்‌ சுற்றினார்‌. 


சுற்றிய தானையர்‌ தோன்றல்‌ மீதுதாம்‌ 
பற்றிய படைக்கலம்‌ பலவுந்‌ தூண்டியே 
செற்றமொ டமர்வினை செய்யச்‌ சூறைபோல்‌ 
மற்றவர்‌ சூழலுள்‌ வாள்கொண்‌ டெய்தினான்‌. 


துண்டமும்‌ அகலமுந்‌ தோளுந்‌ தாளுமொண்‌ 
கண்டமுஞ்‌ சென்னியுங்‌ கரமு மானவை 
விண்டுவிண்‌ டழிவுற வெய்ய தானவர்‌ 
தண்டம தனைத்தையுந்‌ தடிந்திட்‌ டானரோ. 


வேறு 

அறுகு மாமுகத்‌ தண்ணல்‌ ஆற்றவுங்‌ 
கறுவு பெற்றிடுங்‌ கருத்தின்‌ வீரனைக்‌ 
குறுகி ஆயிரங்‌ கொண்ட கைகளால்‌ 
இறுதி யூழிநாள்‌ இடியின்‌ எற்றினான்‌. 


அடித்த கைகளை அங்கை ஒன்றினால்‌ 
பிடித்து மேலவன்‌ பெருங்கை வாளினால்‌ 
உடைத்த சோரிநீர்‌ உகுத்து வீழந்திறை 
துடித்தி டூும்படி துண்டம்‌ ஆக்கினான்‌. 


ஆயி ரங்கரம்‌ அறலும்‌ மற்றுள 

ஆயி ரங்கரம்‌ அவைகள்‌ நீட்டியே 

ஆயி ரங்கிரி அவைப றித்தனன்‌ 

ஆயி ரங்கணான்‌ ஆடல்‌ கொண்டூளான்‌. 


பறித்த ஆயிரம்‌ பருப்ப தத்தையுங்‌ 
கறுத்து வீரன்மேற்‌ கடிது வீசலும்‌ 
இறத்தல்‌ கொண்டூமெய்‌ எங்கும்‌ எய்தியே 
புறத்து வீழ்ந்தன உடைந்து பூழியாய்‌. 


37 


32 


33 


34 


35 


36 


37 


38 


39 


40 


945 பொற்றை யாவையும்‌ பூழி ஆகியே 
அற்ற காலையில்‌ ஐயன்‌ தூதுவன்‌ 
மற்றை ஆயிரம்‌ வான்க ரத்தையுங்‌ 
கொற்ற வாள்கொடே குறைத்து வீட்டினான்‌. 


946 இழைக்கும்‌ எல்லையின்‌ எய்துங்‌ கூற்றினை 
அழைக்கு மாறென ஆர்த்துத்‌ தானவன்‌ 
தழைக்கு மொய்ம்பினான்‌ தன்னைப்‌ பற்றுவான்‌ 
புழைக்கை முற்றவும்‌ பொள்ளென்‌ றுய்த்தனன்‌. 


947 உய்த்த காலையின்‌ ஒருதன்‌ வாளினால்‌ 
எய்த்த வன்மைசேர்‌ யாளி மாமுகன்‌ 
பத்து நூறெனப்‌ பட்ட சென்னியுங்‌ 
கொத்தொ டேவிழக்‌ குறைத்திட்‌ டானரோ. 


ஆகத்‌ திருவிருத்தம்‌ - 947 


19. வீரவாகு மீட்சிப்‌ படலம்‌ (948 - 969) 


949 இன்ன பான்மையால்‌ யாளி மாமுகன்‌ 
தன்னை அட்டபின்‌ தன்கை வாளினைப்‌ 
பொன்னு லாவுறை புகுத்திச்‌ சென்றனன்‌ 
மின்னு செஞ்சுடர்‌ மேனி வீரனே. 


950 இந்தி ரத்திரு இலங்கை நீங்கியே 
அந்தி ரைக்கடல்‌ அழுவம்‌ வாவியே 
கந்த மாதனங்‌ கவின்ற வேலைசேர்‌ 
செந்தி மாநகர்‌ சென்று புக்கனன்‌. 


951 புக்க காலையில்‌ பொருவில்‌ ஆற்றலான்‌ 
மிக்க சேவகன்‌ மேவல்‌ காணுறாத்‌ 
தொக்க பாரிடஞ்‌ சோமற்‌ காணுறு 
மைக்கருங்‌ கடல்‌ மான ஆர்த்தவே. 


952 பாரி டத்தொகை பரிக்கும்‌ மன்னவர்‌ 
சேர வந்துதஞ்‌ செங்கை கூப்பியே 


வீர வாகுவை மெய்யு றத்தழீஇ 
ஆர்வம்‌ எய்தினார்‌ அன்பு கூறினார்‌. 


953 தழுவு வோர்தமைத்‌ தானும்‌ புல்லியே 
இழிஞர்‌ தம்பதிக்‌ கேகும்‌ வெம்பவம்‌ 
ஒழிவ தாயினன்‌ உமைக்கண்‌ டேயெனா 
முழுவ லன்பினான்‌ முகமன்‌ கூறினான்‌. 


38 


41 


42 


43 


954 


955 


956 


957 


956 


959 


960 


961 


962 


விலக்கில்‌ வன்மைகொள்‌ வீர வாகுவை 
இலக்கத்‌ தெண்மரும்‌ எதிர்ந்து மற்றவன்‌ 
மலர்க்க ருங்கழல்‌ வணங்கிக்‌ கைதொழ 
அலக்கண்‌ நீங்குமா றனையர்ப்‌ புல்லினான்‌. 


அமைவில்‌ பாரிடத்‌ தனிக வேந்தருக்‌ 
தமர்க ளாயினோர்‌ தாமுஞ்‌ சூழ்வர 
விமல னாகியே வீற்றி ருந்திடுங்‌ 
குமர நாயகன்‌ கோயில்‌ மேயினான்‌. 


விண்டு வானுளோர்‌ விரிஞ்சன்‌ மாதவர்‌ 

கொண்டல்‌ ஊர்பவன்‌ குழுமிப்‌ பாங்குற 
அண்டர்‌ நாயகன்‌ அமருந்‌ தன்மையைக்‌ 
கண்டு முந்துகண்‌ களிப்பின்‌ மேயினான்‌. 


உள்ளம்‌ அன்புடன்‌ உருகத்‌ தூயநீர்‌ 
வெளிளங்‌ கண்ணுற விதிர்ப்பு மேவரப்‌ 
பொள்ளெ னப்புரம்‌ பொடிப்பச்‌ சூரடும்‌ 
வள்ளல்‌ சேவடி வணங்கி னானரோ. 


அணங்கு சால்வுறும்‌ அந்தண்‌ சேவடி 
வணங்கி மும்முறை மகிழ்ச்சி அன்பிவை 
இணங்க அஞ்சலித்‌ தேத்தி நிற்றலுங்‌ 
குணங்கள்‌ மேற்படுங்‌ குமரன்‌ கூறுவான்‌. 


சுரரை வாட்டுறுஞ்‌ சூரன்‌ முன்புபோய்‌ 
விரைவின்‌ நம்மொழி விளம்ப மற்றவன்‌ 
உரைசெய்‌ திட்டதும்‌ ஒல்லை மீண்டதும்‌ 
மரபின்‌ இவ்விடை வகுத்தியால்‌ என்றான்‌. 


வீரன்‌ கூறுவான்‌ விமல நின்மொழி 

சூரன்‌ முன்புபோய்ச்‌ சொல்ல விண்ணுளோர்‌ 
ஆரி ருஞ்சிறை அதனை வீடலே 

காரி யம்மெனக்‌ கருத்திற்‌ கொண்டிலன்‌. 


கெடல ருஞ்சுரர்‌ கிளையை வெஞ்சிறை 
AHA லேனொ வெகுண்டு கூறினான்‌ 
அடிகள்‌ அன்னதால்‌ ஆண்டு நீங்கியே 
கடிது வந்தனன்‌ கருமமீ தென்றான்‌. 


என்ற காலையின்‌ யாண்டு மாகியே 

நின்று முற்றொருங்‌ குணர்ந்த நீர்மையான்‌ 
உன்றன்‌ செய்கையுள்‌ ஒன்றுஞ்‌ சொற்றிலை 
நன்று மற்றது நவிறியால்‌ என்றான்‌. 


39 


10 


11 


12 


13 


14 


963 தொடக்க முற்றுவாழ்‌ சூரன்‌ மாநகர்‌ 
அடூத்த காலையின்‌ அகன்ற வேலையில்‌ 
தடுத்து ளோரைநின்‌ சரண வன்மையால்‌ 
படுத்து வந்தனன்‌ பான்மையீ தென்றான்‌. 


964 அருந்தி றற்புயன்‌ அனைய செப்பலும்‌ 
இருந்த கந்தவேள்‌ இகலி னோர்களால்‌ 
வருந்தி னாய்கொலோ மன்ற என்றுதன்‌ 
திருந்து பேரருள்‌ செய்தல்‌ மேயினான்‌. 


965 அங்கவ்‌ வெல்லையின்‌ ஆயிர ரம்பெயர்ச்‌ 
செங்கண்‌ மாயவன்‌ திசைமு கத்தவன்‌ 
மங்குல்‌ மேலவன்‌ வதன நோக்கியே 
எங்கள்‌ நாயகன்‌ இனைய கூறுவான்‌. 


966 தேவ ரைச்செயுஞ்‌ சிறைவி டூத்துநீ 
மேவு நன்கெனா வெய்ய சூரனுக்‌ 
கேவு தூதைவிட்‌ டியம்பு வித்தனம்‌ 
பாவி யன்னது பயனென்‌ றுன்னலான்‌. 


967 வீத லேயவன்‌ விதிய தாதலின்‌ 
தீதில்‌ விண்ணவரி சிறைவி டோமென 
ஓதி னான்‌அவன்‌ உயர்வு நீக்குவான்‌ 
போது நாளையா மெனப்பு கன்றனன்‌. 


968 ஆறு மாமுகத்‌ தையன்‌ இவ்வகை 
கூறக்‌ கேட்டுளோர்‌ கொடிய சூர்மிசைச்‌ 
சேறு மென்றசொல்‌ தெள-வின்‌ நந்துயர்‌ 
மாறிற்‌ றென்றனர்‌ மகிழ்ச்சி எய்தினார்‌. 


969 ஆன வத்துணை ஆடன்‌ மொய்ம்பினான்‌ 
தான அப்பதிச்‌ சயந்தன்‌ உற்றதும்‌ 
ஏனைச்‌ செய்கையும்‌ எடுத்துக்‌ கூறியே 
வான வர்க்கிறை மனத்தைத்‌ தேற்றினான்‌. 


970 சீரு லாமகேந்‌ திரபு ரத்தினும்‌ 
வீர வாகுமீண்‌ டதுவி எம்பினாம்‌* 
ஆர ஞர்க்கடல்‌ அலைப்ப ஆண்டுறுஞ்‌ 
சூர னுற்றதும்‌ பிறவுஞ்‌ சொல்லுவாம்‌. 
( * விளம்பினாம்‌ - கூறினோம்‌; கவிக்கூற்று.) 


ஆகத்‌ திருவிருத்தம்‌ - 969 


40 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


20. சூரன்‌ நகர்புரி படலம்‌ (970 - 998) 


970 ஊக வான்படை உலப்ப வச்சிர 
வாகு மாண்டதும்‌ வாகை மொய்ம்பினான்‌ 
ஏகுந்‌ தன்மையும்‌ ஏவல்‌ தூதுவர்‌ 
சோக மோடுபோய்ச்‌ சூர்முன்‌ கூறினான்‌. 


971 ஈரைஞ்‌ சென்னிசேர்‌ இளைய கான்முளை 
வீரஞ்‌ சிந்தியே விளிந்த வாற்றினைச்‌ 
சூரன்‌ கேட்டலுந்‌ துளங்கித்‌ துன்பெனும்‌ 
வாரி யுள்ளுற மயங்கி வீழ்ந்தனன்‌. 


972 வேறு 
கண்ணிடை நெடுூம்புனல்‌ கால மைந்தன்மேல்‌ 
உண்ணிகம்‌ அன்புசென்‌ றுயிரை ஈர்ந்திடத்‌ 
துண்ணென உயிர்ப்பெனும்‌ புகையுஞ்‌ சுற்றிட 
எண்ணருஞ்‌ செல்லல்கொண்‌ டிரங்கி ஏங்கினான்‌. 


973 ஏங்கினன்‌ புலம்பலும்‌ இனைய வெய்யசூர்‌ 
பாங்கமர்‌ தமர்களும்‌ பரிச னத்தருந்‌ 
தீங்குசெய்‌ அரக்கருந்‌ தெரிவை மார்களும்‌ 
நீங்கற அழுதனர்‌ நெடுங்கண்‌ நீருக. 


974 பழிதவிர்‌ கற்புடைப்‌ பதுமை தன்மகன்‌ 
ஒழிவுறு தன்மையை ஓர்ந்து மாமலர்க்‌ 
குழலவிழ்ந்‌ தலமரக்‌ கொங்கை மேற்புடைத்‌ 
தழுதனள்‌ வீழ்ந்தனள்‌ மறிக்கும்‌ அங்கையாள்‌. 


975 தொல்லியல்‌ இழுக்கிய சூர னென்பவன்‌ 
புல்லிய பின்முறைப்‌ புணர்வின்‌ மாதருஞ்‌ 
சில்லியற்‌ கூந்தல்தாழ்‌ சேடி மார்களும்‌ 
எல்லவ ருந்தழீ இ யிரங்கல்‌ மேயினார்‌. 


976 களமெழு மிசையொலி கடிநல்‌ யாமொலி 
துளையொலி வயிரொலி தூரி யத்தொலி 
அளமரு மொழியொலி அடங்கி அப்பெரு 
நளநகர்‌ புலம்பொலி மயங்கிற்‌ றென்பவே. 


977 அன்னது போழ்தினில்‌ அறத்தைக்‌ காய்தரு 
துன்னெறி மந்திரி சூர பன்மனாம்‌ 
மன்னவன்‌ முன்னுற வந்து கைதொழு 
தின்னன கேண்மென இசைத்தல்‌ மேயினான்‌. 


978 மெய்ப்புவி அண்டங்கள்‌ பரித்த மேன்மையை 
ஒப்பருந்‌ திருவினை உலப்பி லாயுளை 


979 


980 


981 


982 


983 


984 


985 


986 


987 


செப்பருந்‌ திறலினை சிறந்த சீர்த்தியை 
இப்பரி சழுங்குதல்‌ இயற்கை யாகுமோ. 


தெண்டிரை நேமிவான்‌ செறிந்து கொள்ளினும்‌ 
அண்டம தழியினும்‌ அனைத்து மாயினும்‌ 
விண்டிடல்‌ இன்றிவாழ வீர நீமனங்‌ 

கொண்டிடு திண்மையுங்‌ குன்றற்‌ பாலதோ. 


ஏவரும்‌ வியத்தகும்‌ இறைவ நீயிவண்‌ 

ஓவென அரற்றியே உயங்குற்‌ றாயெனின்‌ 
மூவரும்‌ நகைப்பர்கள்‌ முன்னம்‌ ஏவல்செய்‌ 
தேவரும்‌ நகைப்பர்கள்‌ புகழுந்‌ தேயுமால்‌. 


பூதர்தம்‌ படையல புராரி நல்கிய 

காதல னேயல கழற விட்டதோர்‌ 
தூதுவன்‌ செய்தபுன்‌ தொழிலுக்‌ காற்றலை 
பேதுற லாகுமோ பெருமைக்‌ கீறிலாய்‌. 


தந்தையர்‌ துஞ்சினுந்‌ தம்முன்‌ பின்னவர்‌ 
மைந்தர்கள்‌ துஞ்சினும்‌ மற்றுஞ்‌ சார்ந்தவர்‌ 
தந்தொகை துஞ்சினுஞ்‌ சயத்தின்‌ மேலையோர்‌ 
சிந்தைகொள்‌ வன்மையிற்‌ சிறிதுந்‌ தேயுமோ. 


மேதகு பெருந்திறல்‌ வீரர்‌ தம்மையும்‌ 
மாதரும்‌ லெவரால்‌ மாயும்‌ ஊழ்வரின்‌ 
ஆதலின்‌ நின்மகற்‌ காயுள்‌ குன்றலின்‌ 
தூதனும்‌ அட்டன னாகித்‌ தோன்றினான்‌. 


வெவ்விய ஒன்னலர்‌ வினையும்‌ வன்மையுங்‌ 
கைவரு நெல்லியங்‌ கனியின்‌ நாடியே 
செய்வகை தேற்றினஞ்‌ செய்க லாதிவண்‌ 
நைவதும்‌ ஆண்மையின்‌ நலத்திற்‌ காகுமோ. 


வரங்களும்‌ மதுகையும்‌ வரம்பின்‌ றெய்தியே 
உரங்கிளர்‌ சூரனென்‌ றொருபேர்‌ பெற்றநீ 
தரங்கம தடைவதுந்‌ தலைமைக்‌ கேற்பதோ 
இரங்கலை இரங்கலை யென்று தேற்றினான்‌. 


மேற்றிகழ அறத்தினை வெகுளும்‌ நாமத்தான்‌ 
தேற்றலும்‌ அவுணர்கோன்‌ தெள-வு பெற்றெழீஇ 
ஆற்றருந்‌ துயரினை அடக்கித்‌ தன்பணிக்‌ 
கூற்றியல்‌ உழையரை நோக்கிக்‌ கூறுவான்‌. 


சேயுயிர்‌ வெளவியே சிறந்த இந்நகர்‌ 
மாய்வது புணர்ந்திடு வலிய தூதுவன்‌ 
போயது தெரிந்திரோ புகலக்‌ கேட்டிரோ 


42 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


988 


989 


990 


991 


992 


995 


994 


995 


996 


நீயிர்கள்‌ வாய்மையை நிகழ்த்து மென்னவே. 


துப்புடன்‌ இவ்வழி தூதிற்‌ சென்றுளான்‌ 
இப்புரம்‌ அகன்றனன்‌ இலங்கை நோக்குறா 
அப்புற மேகினான்‌ அதனைக்‌ கண்டனம்‌ 
மெய்ப்பரி சிஃதென விளம்பி னாரரோ. 


வேறு 

அம்மொழி வினவ லோடும்‌ அவுணர்கோன்‌ தன்பால்‌ நின்ற 
கம்மியர்‌ தம்மை நோக்கிக்‌ கடிதுபோய்‌ அகிலம்‌ நல்கிச்‌ 
செம்மலர்‌ மிசையே வைகுந்‌ திசைமுகத்‌ தொருவன்‌ றன்னை 
இம்மெனக்‌ கொணரிதிர்‌ என்ன அனையவரி இசைக்க லுற்றார்‌. 


ஈங்கிது கேட்டி மன்ன இனையமூ தண்டம்‌ நல்குந்‌ 

தேங்கமழ பதுமத்‌ தண்ணல்‌ தேவர்கோ னாதி யான 

பாங்கின ரோடு மேவிப்‌ படையொடும்‌ புவியில்‌ வந்த 
காங்கெயன்‌ றன்கண்‌ உற்றான்‌ உன்பராற்‌ கண்டோர்‌ என்றார்‌. 


தொழுவர்கள்‌ இனைய மாற்றஞ்‌ சொற்றலுஞ்‌ சூரன்‌ கேளா 
விழுமிது விழுமி தென்னா வெய்துயிர்ப்‌ பெய்திச்‌ சீறி 
அழலெழ நகைத்து மற்றை அண்டத்தின்‌ இருந்து நல்குஞ்‌ 
செழுமலர்‌ அயனைப்‌ பற்றிச்‌ செல்லுமின்‌ வல்லை என்றான்‌. 


கொற்றவன்‌ இனைய மாற்றங்‌ கூறலும்‌ உழையர்‌ கேளா 
இற்றிது செய்தும்‌ என்னா இசைவுகொண் டொல்லை ஏகி 
மற்றையண்‌ டத்திற்‌ சென்று வானவர்‌ முதுவன்‌ றன்னைப்‌ 
பற்றினர்‌ கொணர்ந்தார்‌ தங்கோன்‌ பணித்திடூ பரிசு கூறி. 


பரிசனர்‌ பலரும்‌ ஈண்டிப்‌ பார்புகழ்‌ சூர னென்னும்‌ 

அரசன்முற்‌ கொணர்ந்து வேறேரி அண்டத்தின்‌ அயனை உய்ப்ப 
வரிசையால்‌ அவனை நோக்கி மாணழி வுற்ற மற்றித்‌ 

திருநகர்‌ அதனைத்‌ தொன்மை போலவே செய்தி யென்றான்‌. 


சூரன்மற்‌ றிதனைச்‌ செப்பச்‌ சொற்பணி தலைக்கொண் டைய 
ஓரிறை யொடுங்கு முன்னர்‌ உனதுதொன்‌ னகர மாற்ற 

ஏருற முன்ன மேபோல்‌ இயற்றுவன்‌ யானே யென்னாப்‌ 
பேருல குதவுகின்ற பெற்றியை நினைந்து செய்வான்‌. 


பொன்மதில்‌ மாட வீதி பொலன்மணிச்‌ சிகரம்‌ வேரம்‌ 
மன்மதன்‌ விழையுஞ்‌ சோலை மண்டபம்‌ வாவி பொய்கை 
சென்மலி அரங்க மன்றந்‌ தெற்றியே முதல வெல்லாந்‌ 


தொன்மைபோல்‌ ஆகத்‌ தன்கைத்‌ தொழில்முறை படைத்தான்மன்னோ. 


இவ்வகை நகர முற்றும்‌ எழில்பெறப்‌ படைத்த பின்றை 
மைவரை மேனி மன்னன்‌ மாபெருங்‌ கோயில்‌ தன்னைச்‌ 


43 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


44 


செவ்விதின்‌ முதுமை போலச்‌ சிறப்பினால்‌ திருத்தல்‌ செய்தான்‌ 
ஐவகை இருபான்‌ கொண்ட அல்லியங்‌ கமலத்‌ தண்ணல்‌. 27 


997 கொன்பெரு நகரும்‌ அந்தண்‌ கோயிலும்‌ படைத்த லோடும்‌ 
மன்பெருந்‌ தகைய சூரன்‌ மற்றவன்‌ செய்கை நோக்கி 
அன்புசெய்‌ துவகை யாகி அவுணர்கள்‌ யாரும்‌ போற்ற 
முன்புபோல்‌ அரிமா னேற்று முழுமணித்‌ தவிசின்‌ உற்றான்‌. 28 


998 உற்றன னாகிப்‌ பின்னர்‌ ஓதிமத்‌ திறையை நோக்கி 
மற்றுநின்‌ னண்டஞ்‌ சென்று வைகுதி நல்கி என்னாச்‌ 
சொற்றினர்‌ ஏவ அன்னோன்‌ துண்ணென விடைபெற்‌ றேகிப்‌ 
பெற்றதன்‌ னண்டஞ்‌ சென்று பிறங்குதன்‌ னுலகம்‌ புக்கான்‌. 29 


ஆகத்‌ திருவிருத்தம்‌ - 998 


21. சூரன்‌ அமைச்சியற்‌ படலம்‌ (999 - 1178) 


999 அந்தநல்‌ லமையந்‌ தன்னின்‌ அவுணரிகோன்‌ ஏவல்‌ போற்றி 
முந்துசெல்‌ லொற்ற ரானோர்‌ மூரிநீர்க்‌ கடலை வாவிச்‌ 
செந்தியிற்‌ சென்று கந்தன்‌ சேனையும்‌ பிறவுந்‌ தேர்ந்து 
வந்தனர்‌ விரைவின்‌ அங்கண்‌ மன்னனை வணங்கிச்‌ சொல்வார்‌. 1 


1000 ஏற்றவெம்‌ பூத வெளிளம்‌ இராயிரம்‌ படையின்‌ வேந்தர்‌ 
நூற்றுடன்‌ எண்மர்‌ பின்னும்‌ நுவலருஞ்‌ சிறப்பின்‌ மிக்கோர்‌ 
மேற்றிகழ்‌ இலக்கத்‌ தொன்பான்‌ வீரர்மற்றி னையரோடூந்‌ 
தோற்றமில்‌ பரமன்‌ மைந்தன்‌ தொடுகடல்‌ உலகின்‌ வந்தான்‌. 2 


1001 சரமீ தவுணர்‌ கோவே தாரக வீரன்‌ தன்னைக்‌ 
கரையறு மாயை போற்றுங்‌ காமரு பிறங்கல்‌ தன்னை 
இருபிள வாக வேலால்‌ எறிந்தனன்‌ ஈறு செய்து 
திரைபொரும்‌ அளக்கர்‌ வேலைச்‌ செந்திமா நகரின்‌ உற்றான்‌. 3 


1002 விலங்கிய கதிர்வேல்‌ அண்ணல்‌ விரைந்திவன்‌ மேவு மாற்றால்‌ 
உலங்கிளர்‌ மொய்ம்பில்‌ தூதன்‌ ஒருவனை விடூத்தான்‌ அன்னான்‌ 
இலங்கையை அழித்து வந்தான்‌ யாளிமா முகவன்‌ றன்னை 
வலங்கையின்‌ வாளாற்‌ செற்று வாரிதி கடந்து போனான்‌. 4 


1003 செங்கதிர்‌ அயில்வேல்‌ மைந்தன்‌ தெண்டிரைப்‌ புணரி வாவி 
பொங்குவெங்‌ கணங்க ளோடும்‌ போர்ப்படை வீர ரோடும்‌ 
இங்குவந்‌ தாடல்‌ செய்வான்‌ எண்ணினன்‌ இருந்தான்‌ ஈது 
சங்கையென்‌ றுன்னல்‌ வாய்மை தகுவன உணர்தி யென்றார்‌. 5 


1004 ஒற்றர்சொல்‌ வினவி மன்னன்‌ ஒருதனி இளவல்‌ தன்னை 
அற்றமில்‌ கேள்வி சான்ற அமைச்சரை மைந்தர்‌ தம்மைச்‌ 
சுற்றமொ டமைந்த தானைத்‌ தொல்பெருந்‌ தலைமை யோரை 
மற்றொரு கணத்தின்‌ முன்னர்‌ மரபொடு கொணரு வித்தான்‌. 


1005 


1006 


1007 


1008 


1009 


1010 


1011 


1012 


வேறு 

ஆங்கவர்‌ யாவரும்‌ அவுணர்‌ மன்னவன்‌ 
பூங்கழல்‌ கைதொழுஉப்‌ புடையின்‌ வைகலுந்‌ 
தீங்கனல்‌ சுடுவதோர்‌ சீற்றம்‌ உள்ளெழ 
வீங்கிய உயிர்ப்பினன்‌ விளம்பல்‌ மேயினான்‌. 


போற்றல ராகிய புலவர்‌ யாரையும்‌ 

மாற்றருஞ்‌ சிறையில்யான்‌ வைத்த பான்மையைத்‌ 
தேற்றிய மகபதி சென்று சென்னிமேல்‌ 
ஆற்றலின்‌ வைத்திடும்‌ அமலற்‌ கோதினான்‌. 


கண்ணுத லுடையதோர்‌ கடவுள்‌ வல்லையோர்‌ 
அண்ணலங்‌ குமரனை அளித்து மைந்தநீ 
விண்ணவர்‌ சிறையினை வீட்டிச்‌ செல்கெனத்‌ 
துண்ணென நம்மிசைத்‌ தூண்டி னானரோ. 


வாய்த்திடு கயிலைமால்‌ வரையை வைகவலுங்‌ 
காத்திடு நந்திதன்‌ கணத்து வீரரும்‌ 

மீத்தகு பூதரும்‌ விரவ மாலயன்‌ 

ஏத்திட அரன்மகன்‌ இம்பர்‌ எய்தினான்‌. 


பாரிடை யுற்றுளான்‌ பாணி கொண்டதோர்‌ 
கூருடை வேலினாற்‌ கொடிய குன்றொடு 
தாரக இளவலைத்‌ தடிந்து பின்னு 

வாரிதி யகன்கரை வந்து வைகினான்‌. 


அன்னதோர்‌ அறுமுகன்‌ ஆங்கொர்‌ தூதனை 
என்னிடை விடுத்தலும்‌ ஏகி மற்றவன்‌ 

மைந்நிற நெடுங்கடல்‌ வரைப்பிற்‌ பாய்ந்தொராய்ப்‌ 
பொன்னவிர்‌ இலங்கைமா புரத்தை வீட்டினான்‌. 


இலங்கையங்‌ காவலும்‌ இகப்புற்‌ றின்னதோர்‌ 
பொலங்கெழு திருநகர்‌ நடூவட்‌ புக்குலாய்‌ 
நலங்கிளர்‌ என்னவைக்‌ களத்தின்‌ நண்ணினான்‌ 
கலங்கலன்‌ நிறையது மாயைக்‌ கறபினான்‌. 


நண்ணினன்‌ எதிருற நவையில்‌ வீரர்போல்‌ 
விண்ணவர்‌ பாங்கராச்‌ சிலவி எம்பியென்‌ 
கண்முனஞ்‌ சிலருயிர்‌ களைந்து வன்மையால்‌ 
எண்ணலன்‌ பின்னுற எழுந்து போயினான்‌. 


10 


11 


12 


13 


14 


1013 


1014 


1015 


1016 


1017 


1018 


1019 


1020 


1021 


போயவன்‌ இந்நகர்‌ பொடித்துச்‌ சிந்தியான்‌ 
ஏயின வேயின படைஞர்‌ யாரையும்‌ 

மாயுறு வித்தனன்‌ மற்றும்‌ என்னிளஞ்‌ 

சேயுயர்‌ கொண்டனன்‌ செருக்கு நீங்கலான்‌. 


அழிந்ததித்‌ திருநகர்‌ அளப்பில்‌ தானைகள்‌ 
கழிந்தன செறிந்தது களேப ரத்தொகை 
கிழிந்தது பாரகங்‌ கெழீஇய சோரியா 


றொழிந்ததென்‌ னாணையும்‌ உயர்வுந்‌ தீர்ந்ததால்‌. 


ஒற்றென வந்தவவ்‌ வொருவன்‌ தன்னையும்‌ 
பற்றிவெஞ்‌ சிறையிடைப்‌ படுத்தி னேன்‌அலேன்‌ 
செற்றிலன்‌ ஊறதே எனினுஞ்‌ செய்திலேன்‌ 
எற்றினி வசையுரைக்‌ கீறு கூறுகேன்‌. 


இம்பரின்‌ இவையெலாம்‌ இழைத்த தூதுவன்‌ 
நம்பதி இகந்துபோய்‌ இங்கை நண்ணிய 
மொய்ம்புடை யாளிமா முகவற்‌ சாடியே 
அம்புதி கடந்தனன்‌ அவனி யெய்தினான்‌. 


கார்பொரு மிடற்றவன்‌ காதன்‌ மாமகன்‌ 

வாரிதி கடந்திவண்‌ வந்து நம்மொடும்‌ 
போர்பொர நினைகுவான்‌ போலும்‌ இவ்வெலாஞ்‌ 
சாரணர்‌ மொழிந்தனர்‌ சரத மாகுமால்‌. 


நெற்றியில்‌ அனிகமாய்‌ நின்ற பூதரைச்‌ 
செற்றிகல்‌ வீரரைச்‌ செகுத்துச்‌ செயினை 
வெற்றிகொண் டேனையர்‌ தமையும்‌ வீட்டியே 
மற்றொரு விகலைமுன்‌ வரவல்‌ லேனியான்‌. 


சூரனென்‌ றொருபெயர்‌ படைத்த தொல்லையேன்‌ 


பாரிடர்‌ தம்மொடும்‌ பாலன்‌ தன்னொடும்‌ 
போரினை இழைத்திடல்‌ பீஈந்து வெல்லினும்‌ 
வீரம தன்றெனா வறிது மேவினேன்‌. 


துய்த்திடுந்‌ திருவினில்‌ வலியிற்‌ சூழச்சியில்‌ 
எத்துணைப்‌ பெரியர்தாம்‌ எனினும்‌ மேலையோர்‌ 
கைத்தொரு வினைசெயக்‌ கருதிற்‌ றம்முடை 
மெய்த்துணை யோரைமுன்‌ வினவிச்‌ செய்வரால்‌. 


ஆதலின்‌ வினவினன்‌ யானு மாற்றுதல்‌ 
ஈதென வுரைத்திரால்‌ என்று மன்னவன்‌ 
ஓதினன்‌ அன்னதை உணர்ந்து கைதொழுஉ 
மேதியம்‌ பெயரினான்‌ இவைவி எம்பினான்‌. 


46 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


1022 


1023 


1024 


1025 


1026 


1027 


1028 


1029 


1030 


மேலுயர்‌ மாயைகள்‌ விளைக்கும்‌ வெற்பினை 
மாலினை வென்றநின்‌ வலிய தம்பியை 
ஏலவொர்‌ கணத்தின்முன்‌ எறிந்த வீரனைப்‌ 
பாலனென்‌ றுரைப்பதும்‌ உணர்பின்‌ பாலதோ. 


மேதகு தாரக வீரன்‌ தானையை 
ஆதிபர்‌ தம்முடன்‌ அட்ட தீரரை 
ஏதுமோர்‌ வலியிலா எளிய ரென்பதும்‌ 
பூதரென்‌ நிகழ்வதும்‌ புலமைப்‌ பாலவோ. 


மீதெழு திரைக்கடல்‌ விரைவிற்‌ பாய்ந்துநம்‌ 
மூதெயில்‌ வளநகர்‌ முடித்து நின்னுடைக்‌ 
காதல னுயிரையுங்‌ கவர்ந்த கள்வனைத்‌ 
தூதனென்‌ றுரைப்பதும்‌ அறிஞர்‌ சூழ்ச்சியோ. 


சற்றையஞ்‌ சிறையுடைக்‌ கலுழன்‌ ஊர்தரு 
கொற்றவன்‌ திசைமுகன்‌ அமரர்‌ கோமகன்‌ 
மற்றொரு வடிவமாய்‌ வந்த தேயலால்‌ 

ஒற்றுவன்‌ நிலைமைவே றுணரற்‌ பாலதோ. 


உன்றனி இளவலும்‌ ஒருநின்‌ னோங்லும்‌ 
பொன்றிய காலையே புராரி மைந்தன்மேற்‌ 
சென்றிலை யல்லதுன்‌ சேனை தூண்டியும்‌ 
வென்றிலை தாழ்த்திவண்‌ வறிது மேவினாய்‌. 


தீயழல்‌ வறியதே எனினுஞ்‌ சீரியோர்‌ 
ஏயிது சிறிதென எள்ளற்‌ பாலரோ 
வாயத னாற்றலை அடக்க லாரெனின்‌ 


மாயிரும்‌ புவியெலாம்‌ இறையின்‌ மாய்க்குமால்‌. 


மாற்றலர்‌ சூழ்ச்சிய தெனினும்‌ மாறதாய்‌ 
வீற்றொரு நிலைமைய தெனினும்‌ மேவுமுன்‌ 
ஏற்றெதிர்‌ காப்பரே என்னின்‌ அன்னவர்க்‌ 
காற்றரும்‌ இடுக்கண்வந்‌ தடைதற்‌ பாலதோ. 


துறந்திடா வளந்தனைத்‌ துய்த்துச்‌ செய்வகை 
மறந்தன மாகியே வன்மை யாளவரை 
எறிந்தவர்‌ தமையிகழ்ந்‌ திங்ஙன்‌ வாழ்துமேற்‌ 
சிறந்தவர்‌ யாமலால ஏவர்‌ சீரியோய்‌. 


முன்னமக்‌ குமரன்மேல்‌ முனிந்து சேறியேல்‌ 
உன்னகர்க்‌ கேகுமோ ஒற்று மற்றுநீ 
அன்னது புரிந்திலை ஆடல்‌ மைந்தனோ 
டிந்நகர்‌ அழிந்ததென்‌ நிரங்கற்‌ பாலையோ. 


47 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


32 


1031 


1032 


1033 


1034 


1035 


1036 


1037 


1038 


1039 


மொய்யுடை நின்முகன்‌ முடிந்த தன்மையும்‌ 
ஐயநின்‌ திருநகர்‌ அழிவ தானதுஞ்‌ 

செய்யுறு நிலைமைகள்‌ தெரிந்து செய்திடா 
மையலின்‌ கீழ்மையால்‌ வந்த வாகுமால்‌. 


கழிந்திடு பிழையினைக்‌ கருதிச்‌ சாலவுள்‌ 

அழிந்திடல்‌ இயற்கையன்‌ றறிஞர்க்‌ காதலால்‌ 
ஒழிந்தன போகவொன்‌ றுரைப்பன்‌ கேண்மியா 
விழிந்ததென்‌ றுன்னலை இமைப்பிற்‌ செய்திநீ. 


ஆயது பிறவிலை அவுணர்‌ தம்மொடு 
மேயின படையொடும்‌ விரைந்து கண்ணுதற்‌ 
சேயினை வளைந்தமர்‌ செய்யப்‌ போதியால்‌ 
நீயினித்‌ தாழ்க்கலை நெருநல்‌ போலவே. 


என்றிவை மேதியன்‌ இசைப்பக்‌ கேட்டலும்‌ 
நன்றிது வாமென நவின்று கையெறிந்‌ 
தொன்றிய முறுவலும்‌ உதிப்ப நல்லறங்‌ 
கொன்றிடு துர்க்குணன்‌ இனைய கூறுவான்‌. 


வன்றிறல்‌ உவணன்மேல்‌ வந்த மாயன்மேல்‌ 
நின்றிடும்‌ அமரர்மேல்‌ நேர்ந்து போர்செயச்‌ 


சென்றிலை இளையரால்‌ திறல்கொண்‌ டேகினாய்‌ 


இன்றினிப்‌ பாலன்மேல்‌ ஏக லாகுமோ. 


இறுதியில்‌ ஆயுளும்‌ இலங்கும்‌ ஆழியும்‌ 
மறுவிலா வெறுக்கையும்‌ வலியும்‌ வீரமும்‌ 
பிறவுள திறங்களுந்‌ தவத்திற்‌ பெற்றனை 
சிறுவனொ டேயமர்‌ செய்தற்‌ கேகொலாம்‌. 


மேதகு பசிப்பிணி அலைப்ப வெம்பலிக்‌ 
காதல்கொண்‌் டலமருங்‌ கணங்கள்‌ தம்மையுந்‌ 
தூதுவன்‌ தன்னையுந்‌ தொடர்ந்து போர்செயப்‌ 
போதியோ அமரரைப்‌ புறங்கண்‌ டூற்றுளாய்‌. 


இன்றுநின்‌ பெரும்படைக்‌ கிறைவர்‌ யாரையுஞ்‌ 
சென்றிட விடுக்குதி சிறிது போழ்தினில்‌ 
குன்றெறி பகைஞனைக்‌ கூளி தம்மொடும்‌ 
வென்றிவண்‌ மீள்குவர்‌ வினைய மீதென்றான்‌. 


கருதிடூ துர்க்குணக்‌ கயவன்‌ இன்னன 
உரைதரு முடிவினில்‌ ஒழிக இங்கெனாக்‌ 
கருமணி யாழியங்‌ கைய மைத்தரோ 
தருமவெம்‌ பகையுடை யமைச்சன்‌ சாற்றுவான்‌. 


46 


33 


34 


35 


36 


37 


38 


39 


40 


41 


1040 


1041 


1042 


1043 


1044 


1045 


1046 


1047 


1048 


குலம்படூ நவமணி குயின்று பொன்புனை 
அலம்படை கொண்புன்‌ முதிரை ஆக்கத்தாற்‌ 
புலம்படக்‌ கீறுவ போலும்‌ வீரநீ 

சிலம்படி மைந்தனோ டாடல்‌ செய்வதே. 


மேலுயர்‌ கண்ணுதல்‌ விமலன்‌ அன்றெனின்‌ 
ஆலவன்‌ அன்றெனின்‌ அயனும்‌ அன்றெனில்‌ 
காலனும்‌ அன்றெனிற்‌ காவல்‌ வீரநீ 
பாலனொ டமர்செயிற்‌ பயனுண்‌ டாகுமோ. 


மன்னிளங்‌ குதலைவாய்‌ மதலை மீதினும்‌ 
இன்னினி அமரிசெய இறத்தி யென்னினும்‌ 
அன்னவன்‌ நினதுபோ ராற்றல்‌ காண்பனேல்‌ 
வென்னிடும்‌ எதிர்ந்துபோர்‌ விளைக்க வல்லனோ. 


நேரலல்‌ தங்களை நேர்ந்து ளாரெனப்‌ 
பேரிகல்‌ ஆற்றியே பெரிது மாய்வதும்‌ 
பூரியரி கடனலாற்‌ புலமைக்‌ கேற்பதோ 
சீரியர்‌ கடனவை தெரிந்து செய்வதே. 


எரிமுகன்‌ இரணியன்‌ எனுமுன்‌ மைந்தரில்‌ 
ஒருவனுக்‌ காற்றலர்‌ இலக்கத்‌ தொன்பது 
பொருதிறல்‌ வயவரும்‌ பூதர்‌ யாவரும்‌ 
அரனருள்‌ புரிதரும்‌ அறுமு கத்தனும்‌. 


கீள்கொடு நகங்கொடு கிள்ளும்‌ ஒன்றினை 
வாள்கொடூ தடியுமோ வன்மை சான்றதோர்‌ 
ஆள்கொடு முடித்திடும்‌ அவரை வென்றிட 
நீள்கொடு மரங்கொடு நீயுஞ்‌ சேறியோ. 


மாணிமை கூடுறா மகவு தன்னொடு 
மேணறு சாரதர்‌ இனங்கள்‌ தம்மொடும்‌ 
பூணுதி செருவெனும்‌ புகற்சி கேட்பரேல்‌ 
நாணுவர்‌ நமரெலாம்‌ நகுவர்‌ தேவரும்‌. 


பொற்றையை முடித்தனன்‌ பொருவில்‌ தம்பியைச்‌ 
செற்றனன்‌ என்றிளஞ்‌ சிறுவன்‌ தன்னையும்‌ 
வெற்றி கொள்‌ புதல்வனை வீட்டி னானெனா 
ஒற்றையும்‌ மதித்தனை தொன்மை உன்னலாய்‌. 


ஆறணி செஞ்சடை அண்ணல்‌ தந்திடும்‌ 
பேறுடை வேலினைப்‌ பிள்ளை உய்த்தலும்‌ 
மாறுள படையினான்‌ மாற்ற லாமையால்‌ 
ஈறது வாயினன்‌ இளவல்‌ தாரகன்‌. 


49 


42 


43 


44 


45 


46 


47 


48 


49 


50 


1049 


1050 


1051 


1052 


1053 


1054 


1055 


1056 


1057 


குறுமுனி தொல்லைநாட்‌ கூறும்‌ வாய்மையால்‌ 
இறுதியை யடைந்ததாங்‌ கிருந்த மால்வரை 
அறிகிலை ஈதெலாம்‌ ஆற்றல்‌ கூடுறாச்‌ 
சிறுவன செய்கையே சிந்தை கோடியால்‌. 


எச்சமொ டழிவுறா இரதஞ்‌ சாலிகை 
கைச்சிலை பெற்றிலன்‌ கருதி நீயவை 
அச்சொடுூ புரிந்தலை அதனில்‌ தூதனால்‌ 
வச்சிர வாகுவாம்‌ மகனுந்‌ துஞ்சினான்‌. 


பலவினி மொழிவதென்‌ படியில்‌ தானவத்‌ 
தலைவரில்‌ ஒருவனை விளித்துத்‌ தானையோ 
டிலையயின்‌ முருகன்மேல்‌ ஏவு வாயெனின்‌ 
அலைவுசெய்‌ தொல்லையின்‌ அடல்பெற்‌ றேகுவான்‌. 


அன்னது செய்கென அறத்தைச்‌ சீறுவான்‌ 
சொன்னதோர்‌ இறுதியின்‌ முறுவல்‌ தோன்றிடக்‌ 
கன்னிகர்‌ மொய்ம்புடைக்‌ கால சித்தெனுங்‌ 
கொன்னவில்‌ வேலினான்‌ இனைய கூறுவான்‌. 


செந்தியின்‌ இருந்திடுஞ்‌ சிறுவன்‌ சாரதர்‌ 
தந்தொகை தன்னொடு மீண்டு சாருமேல்‌ 
எந்தையொர்‌ சிலவரை ஏவல்‌ அல்லது 
மந்திரம்‌ வேண்டுமோ மற்றி தற்குமே. 


வயந்தன தையனை வாச வன்றனைச்‌ 
சயந்தனைப்‌ பிறர்தமைச்‌ சமரின்‌ வென்றநாள்‌ 
இயைந்தெமை வினவலை இன்றொர்‌ பாலற்கா 
வியன்பெரு மந்திரம்‌ வேண்டிற்‌ றாங்கொலோ. 


அண்டர்கள்‌ ஒடூங்கினர்‌ அரக்கர்‌ அஞ்சினர்‌ 
எண்டிசைக்‌ கிழவரும்‌ ஏவ லாற்றுவர்‌ 
மண்டமர்‌ அவுணரின்‌ வலியர்‌ பூதராங்‌ 
கண்டனம்‌ இன்றியாங்‌ கலியின்‌ வண்ணமே. 


பணிக்குதி தமியனைப்‌ பரமன்‌ மைந்தனைக்‌ 
கணத்தொகை வீரரைக்‌ கால பாசத்தாற்‌ 
பிணித்திவண்‌ வருகுவன்‌ என்று பேசலுந்‌ 


துணுக்கெனச்‌ சண்டன்‌என்‌ றொருவன்‌ சொல்லுவான்‌. 


கழிபசி நோயடக்‌ கவலும்‌ பூதரும்‌ 
மழலையம்‌ பிள்ளையும்‌ மற்ற வற்குறு 
தொழில்புரி சிலவருஞ்‌ சூழ்ச்சிப்‌ பாலரோ 
அழகிது மந்திரம்‌ அவுணர்க்‌ காற்றவே. 


50 


51 


52 


22 


54 


55 


56 


57 


58 


59 


1058 


1059 


1060 


1061 


1062 


1063 


1064 


1065 


1066 


கொல்லுவன்‌ பூதரைக்‌ குமரன்‌ றன்னையும்‌ 
வெல்லுவன்‌ பிறரையும்‌ விளிவு செய்வனான்‌ 
மல்லலந்‌ தோளுடை மன்னர்‌ மன்னவுன்‌ 


சொல்லதின்‌ றென்னஇத்‌ துணையுந்‌ தாழ்த்துளேன்‌. 


ஏவுதி தமியனை இமைப்பிற்‌ சென்றியான்‌ 
மூவர்கள்‌ காப்பினும்‌ முரணிற்‌ றாக்கியே 
தூவுறு சாரதத்‌ தொகுதி தன்னொடு 
மேவலன்‌ தனைஇவண்‌ வென்று மீள்வனால்‌. 


எனவிவை சண்டனாங்‌ கிசைத்த வெல்லையின்‌ 
அனலியென்‌ றுரைத்திடும்‌ அவுணர்‌ காவலன்‌ 
சினமொடு முறுவலுஞ்‌ சிறிது தோன்றிட 
வினையமொ டிம்மொழி விளம்பல்‌ செய்குவான்‌. 


தெம்முனை மரபிலோர்‌ சிறுவன்‌ என்னினும்‌ 
வெம்மையொ டேற்குமேல்‌ வெகுண்டு மேற்செலா 
தெம்மொடூ மந்திரத்‌ திருப்ப ரேயெனின்‌ 
அம்மவோ சூரருக்‌ கழகி தாற்றலே. 


என்றிது மொழிதலும்‌ எரியுங்‌ கண்ணினன்‌ 
ஒன்றிய முறுவலன்‌ உயிர்க்கு நாசியன்‌ 
கன்றிய மனத்தினன்‌ கறித்து மெல்லிதழ்‌ 
தின்றிடும்‌ எயிற்றினன்‌ சிங்கன்‌ கூறுவான்‌. 


வெந்தொழில்‌ மறவரை விளித்த தன்மையும்‌ 
மந்திரம்‌ இருந்தது மனங்கொள்‌ சூழ்ச்சியும்‌ 
இந்திரன்‌ உதவிசெய்‌ இளையன்‌ வன்மையைச்‌ 
சிந்திட வேகொலாம்‌ நினைந்த செய்கையே. 


இருநில அண்டமேல்‌ இருந்து ளோரெலாம்‌ 
மருவல ராகியே வருக வந்திடின்‌ 

ஒருதமி யேன்பொரு துலையச்‌ செய்வனால்‌ 
தெரியலை போலுநின்‌ னடியன்‌ திண்மையே. 


வன்மையை உரைப்பது மரபன்‌ றால்‌எனைச்‌ 
சென்மென விடுக்குதி சேனை யோடுபோய்‌ 
உன்முனி வுற்றிடும்‌ ஒன்ன லாரையட்‌ 
டின்மைய தாக்கியே வருவன்‌ ஈண்டென்றான்‌. 


இன்னவை போல்வன இயல்பி னேன்‌ஐய 
துன்னெறி அமைச்சருஞ்‌ சூழ்ச்சித்‌ தொல்படை 
மன்னரும்‌ இசைத்தலும்‌ வயங்கு செங்கதிர்‌ 
ஒன்னலன்‌ கையமைத்‌ துரைத்தல்‌ மேயினான்‌. 


51 


60 


61 


62 


63 


64 


65 


66 


67 


68 


1067 


1068 


1069 


1070 


1071 


1072 


1073 


1074 


1075 


சென்றிட முனிவரர்‌ தியங்க மாயைசெய்‌ 

குன்றுடன்‌ இளவலைக்‌ குமரன்‌ கொன்றிடும்‌ 
அன்றெனை விடூத்தலைஅழைத்தொன்‌ றோர்ந்திலை 
இன்றிது வினவுவ தென்னை யெந்தைநீ. 


உள்ளுறு கரவினன்‌ ஒருவ னும்பரான்‌ 
எள்ளரும்‌ ஒற்றுவந்‌ தீண்டு போர்செயின்‌ 
முள்ளெயி றின்னமும்‌ முற்றுந்‌ தோன்றிலாப்‌ 
பிள்ளையை விடுக்குமோ பெரியை சாலநீ. 


இழித்தகு தூதனால்‌ இடரிப்பட டாயெனும்‌ 
பழித்திறம்‌ பூண்டனை பாலன்‌ ஆவியை 
ஒழித்தனை நகரமும்‌ ஒருங்கு சீரற 
அழித்தனை நீயுன தறிவி லாமையால்‌. 


பொருளல தொன்றினைப்‌ பொருளெ னக்கொடூ 
வெருவுதல்‌ செய்வது வினைய மோர்கிலா 
தொருசெயல்‌ விரைந்துசெய்‌ துயங்கி வாழ்தலும்‌ 
பெரியவர்‌ கடமையோ பேதைத்‌ தன்மையே. 


பொற்றையொ டிளவலைப்‌ பொன்ற வீட்டினோன்‌ 
கொற்றமும்‌ பூதர்தங்‌ குழாத்தி னாற்றலும்‌ 
ஒற்றுவன்‌ நிலைமையும்‌ உணரிற்‌ சென்றியான்‌ 
பற்றிமுன்‌ னுய்க்குவன்‌ பிணித்துப்‌ பாசத்தால்‌. 


ஆயிரத்‌ தெட்டெனும்‌ அண்டத்‌ துக்கெலாம்‌ 
நாயக முதல்வநீ நம்பன்‌ நல்கிய 

சேயமர்‌ குறித்தெழல்‌ சீரி தன்றெனை 
ஏயினை வெற்றிகொண்‌ டிருத்தி எம்பிரான்‌. 


ஆண்டெனை விடூத்தியேல்‌ அமர தாற்றிட 
மூண்டிடும்‌ அவர்தொகை முருக்கித்‌ தேவராய்‌ 
ஈண்டுறு வோரையும்‌ இமைப்பில்‌ வென்றுபின்‌ 
மீண்டிடு வேனென விளம்பி வானரோ. 


இரவியம்‌ பகையவன்‌ இனைய சிற்சில 
உரைதரும்‌ இறுதியின்‌ உலைவு றாததோர்‌ 
முரணுறு தாதைதன்‌ முகத்தை நோக்கியே 
குரைகழல்‌ இரணியன்‌ கூறல்‌ மேயினான்‌. 


வேறு 

வள்ளல்‌ தன்மைசேர்‌ வயப்பெருஞ்‌ சூரனோர்‌ மழலைப்‌ 
பிள்ளைப்‌ போர்வலிக்‌ கிரங்கினன்‌ எனும்மொழி பிறக்கின்‌ 
உள்ளத்‌ தேநினை நினைக்கினும்‌ வெருவும்‌ஒன்‌ னலரும்‌ 
எள்ளற்‌ கேதுவாம்‌ விடுத்தியான்‌ மந்திரம்‌ இனியே. 


52 


69 


70 


71 


72 


73 


74 


75 


76 


71 


1076 


1077 


1078 


1079 


1080 


1081 


1082 


1083 


1084 


மைதி கழ்ந்திடு மிடற்றவன்‌ மதலைமா நிலத்தின்‌ 
எய்தி னான்‌அமர்க்‌ கென்றலும்‌ என்றனை விளித்து 


வெய்தெ னப்பொர விடுத்திலை வெறுத்தியோ வினையேன்‌ 


செய்தி டூந்தவ றுண்டுகொல்‌ உனக்கொரு சிறிது. 


பானல்‌ போலொளிர்‌ மிடற்றினன்‌ பாலன்மேற்‌ பசிநோய்க்‌ 


கூனை வேட்டூழல்‌ பூதர்மேல்‌ ஒழிந்துளார்‌ தம்மேன்‌ 
மான வெஞ்சமர்க்‌ கெம்முனோன்‌ சேறலும்‌ வசையே 
சேனை யோடியான்‌ ஏகுவன்‌ செருத்தொழில்‌ புரிய. 


வெற்றிப்‌ பேரமர்‌ ஆற்றியே மேவலர்‌ தொகையைச்‌ 
செற்றுத்‌ தேவர்கள்‌ யாரையுந்‌ தடிந்துசெல்‌ குவனால்‌ 
இற்றைக்‌ கங்குலின்‌ என்றனை ஏவுதி யெனலும்‌ 
மற்றைத்‌ தம்பியாம்‌ எரிமுகன்‌ இனையன வகுப்பான்‌. 


இணையி லாவண்டம்‌ ஆயிரத்‌ தெட்டினுக்‌ கிறைநீ 
துணைய தாயொரு வீரகே சரியுளன்‌ சுதராய்க்‌ 
கணித மில்லவா யாமுளங்‌ கரிபரி கடுந்தேர்‌ 
அணிகொ டானவப்‌ படையுள அலகிலா தனவே. 


அழிவில்‌ பாகுள தேருள சிலையுள அஃதான்‌ 
றொழிவி லாதமரி அம்புபெய்‌ தூணியும்‌ உளவால்‌ 
இழிவில்‌ தெய்வதப்‌ படைகண்முற்‌ றும்முள இறைமைத்‌ 


தொழில்‌ நடாத்துறு பரிதியும்‌ ஒன்றுண்டு தொல்லோய்‌. 


அண்டம்‌ ஆயிரத்‌ தெட்டையுங்‌ கன்னலொன்‌ றதனில்‌ 
கண்டு மீடரும்‌ இந்திர ஞாலமுங்‌ கவனங்‌ 

கொண்ட தோர்தனி மடங்கலும்‌ உனக்குள குறிக்கின்‌ 
விண்டு மாலுறு மாயைகள்‌ பலவுள மேலோய்‌. 


இன்ன பான்மைசேர்‌ வெறுக்கைபெற்‌ நீறிலா துறையும்‌ 
மன்னர்‌ மன்னநிற்‌ போன்றுளார்‌ யாவரே மலையக்‌ 
கன்னி பாலகன்‌ தூதுவன்‌ சிறுதொழில்‌ கருத்தின்‌ 
உன்னி யுன்னியே இரங்கவுந்‌ தகுவதோ உனக்கே. 


குழந்தை வெண்பிறை மிலைச்சினோன்‌ மதலையைக்‌ குறுத்தாள்‌ 


இழிந்த பூதரைப்‌ பிறர்தமை வென்றிட எமரில்‌ 
விழைந்த மானவர்‌ ஒருவரை விடூப்பதே யன்றி 
அழிந்தி ரங்கியே வினவுமோ இதுகொல்உன்‌ னறிவே. 


மூளும்‌ வெஞ்சமர்‌ புரிந்தஎன்‌ னிளவல்பன்‌ முடியும்‌ 
வாளி னாலடூம்‌ ஒற்றனை மற்றுளார்‌ தம்மைக்‌ 

கேள டூந்தடிந்‌ தல்லது கேடில்சீர்‌ நகரிக்கு 

மீள்க லேனெனப்‌ பகர்ந்தனன்‌ வெய்யசூ ளுரையே. 


53 


78 


79 


80 


8l 


82 


83 


84 


85 


86 


1085 


1086 


1087 


1088 


1089 


1090 


1091 


1092 


1093 


கரந்தை சூடூவான்‌ குமரனைப்‌ பொருதல்கா தலியா 
இருந்த வீரர்கள்‌ அளப்பில ராயினும்‌ இப்போர்‌ 
விரைந்து நீயெனக்‌ குதவுதி ஏகுவன்‌ மேனாட்‌ 
பொருந்து பாதலத்‌ தரக்கர்மேற்‌ சென்றதே போல. 


வலிய தோர்சிலை ஈறிலாக்‌ கவசம்வான்‌ படைகள்‌ 
உலகு தந்தவன்‌ அளித்திட முன்புபெற்‌ றுடையேன்‌ 
குலம டங்கவாள்‌ அரக்கரைத்‌ தடிந்திசை கொண்டேன்‌ 
மெலியன்‌ அன்றியான்‌ அறுமுகன்‌ மேலெனை விடுத்தி. 


என்னு மாற்றங்கள்‌ எரிமுக முடையவன்‌ இசைபப 
அன்ன வன்றனை விலக்கியே கரதலம்‌ அமைத்துச்‌ 
சென்னி ஆயிரம்‌ பெற்றுள சிங்கமா முகத்தோன்‌ 
மன்னர்‌ மன்னனை நோக்கியே வகுத்துரை செய்வாய்‌. 


மந்திர ரத்தருந்‌ தானையந்‌ தலைவரும்‌ மகாருந் 
தந்த மக்கியல்‌ வன்மையே சாற்றிய தல்லால்‌ 

இந்தி ரப்பெருந்‌ திருவுறும்‌ உன்றனக்‌ கியன்ற 

புந்தி சொற்றிலர்‌ இம்மொழி கேளெனப்‌ புகல்வான்‌. 


வேறு 

பெற்றிடு திருவினில்‌ பிறந்த வெஞ்சினங்‌ 
கற்றவர்‌ உணர்வையுங்‌ கடக்கும்‌ அன்னது 
முற்றுறு கின்றதன்‌ முன்னம்‌ அன்பினோர்‌ 
உற்றன கூறியே உணர்த்தல்‌ வேண்டுமால்‌. 


மன்னவர்‌ செவியழல்‌ மடுத்த தாமென 

நன்னெறி தருவதோர்‌ நடுவு நீதியைச்‌ 

சொன்னவர்‌ அமைச்சர்கள்‌ துணைவர்‌ மேலையோர்‌ 
ஒன்னலர்‌ விழைந்தவாறு ரைக்கின்‌ றார்களே. 


முற்றுற வருவது முதலும்‌ அன்னதால்‌ 

பெற்றிடு பயன்களும்‌ பிறவுந்‌ தூக்கியே 
தெற்றென உணர்ந்துபின்‌ பலவுஞ்‌ செய்வரேல்‌ 
குற்றமொன்‌ றவர்வயிற்‌ குறுக வல்லதோ. 


மால்வரு தொடரிபினால்‌ வனத்துச்‌ செல்லுமீன்‌ 
கோல்வரும்‌ உணவினைக்‌ குறித்து வவ்வியே 
பால்வரு புணர்ப்பினிற்‌ படுதல்‌ போலநீ 
மேல்வரு கின்றதை வினவல்‌ செய்கிலாய்‌. 


இந்திர னாதியாம்‌ இறைவர்‌ தங்களை 
அந்தரத்‌ தமரரை யலைத்த தீயவர்‌ 
முந்துறு திருவொடு முடிந்த தல்லதை 
உய்ந்துளர்‌ இவரென உரைக்க வல்லமோ. 


54 


67 


66 


69 


90 


91 


92 


93 


94 


95 


1094 


1095 


1096 


1097 


1098 


1099 


1100 


1101 


1102 


தேவர்கள்‌ யாரையுந்‌ திரைகொள்‌ வேலையின்‌ 
மேவரு மீன்றொகை விரைவிற்‌ றம்மென 
ஏவினை இனிதுகொல்‌ இனிய செய்கையும்‌ 
மாவியில்‌ விருப்பிலார்‌ அன்றி யார்செய்வார்‌. 


அஆகைழல்‌ வாசவற்‌ கலக்கண்‌ ஆற்றியே 
இறையினை அழித்தனை இருந்த மாநகர்‌ 
நிறைதரு வளனெலாம்‌ நீக்கு வித்தனை 
சிறையிடை உய்த்தனை தேவர்‌ யாரையும்‌. 


அத்தகு தேவரால்‌ ஐய நங்களுக்‌ 

கித்துணை அலக்கண்வந்‌ தெய்திற்‌ றிங்கிது 
மெய்த்திற மாமென விரைந்துட்‌ கொள்ளலை 
பித்தரின்‌ மயங்கினை பேதை ஆயினான்‌. 


பொன்னகர்‌ அழிந்தநாட்‌ புகுந்த தேவரை 
இன்னமும்‌ விட்டிலை இரக்கம்‌ நீங்கினாய்‌ 
அன்னதற்‌ கல்லவோ ஆறு மாமுகன்‌ 
உன்னுடன்‌ போர்செய வுற்ற தன்மையே. 


வேறு 

பேறு தந்திடு பிஞ்ஞகன்‌ பெருந்திரு வுடனீர்‌ 
நூறு தன்னுடன்‌ எட்டூகம்‌ இருமென நுவன்றான்‌ 
கூறு கின்றதோர்‌ காலமுங்‌ குறுகிய ததனைத்‌ 
தேறு கின்றலை விதிவலி யாவரே தீர்ந்தார்‌. 


எத்தி றத்தரும்‌ நுங்களை வெல்கிலர்‌ எமது 

சத்தி வென்றிடும்‌ என்றனன்‌ கண்ணுதற்‌ றலைவன்‌ 
அத்தி றத்தினால்‌ அல்லவோ அறுமுகக்‌ குமரன்‌ 
உய்த்த செய்யவேல்‌ உண்டது தாரகன்‌ உயிரை. 


பேதை வானவர்‌ தங்களைச்‌ சிறையிடைப்‌ பிணித்தாய்‌ 
ஆத லானுனக்‌ கானதென்‌ றுன்பமே அல்லால்‌ 

ஏது மோர்பயன்‌ இல்லதோர்‌ சிறுதொழில்‌ இயற்றி 
வேத னைப்படு கின்றது மேலவர்‌ கடனோ. 


குரவ ரைச்சிறு பாலரை மாதரைக்‌ குறைதீர்‌ 

விரத நற்றொழில்‌ பூண்டூளேரி தம்மைமே லவரை 
அரும றைத்தொழி லாளரை ஒறுத்தனர்‌ அன்றோ 
நிரய முற்றவுஞ்‌ சென்றுசென்‌ றலமரும்‌ நெறியோர்‌. 


அமரர்‌ தம்பெருஞ்‌ சிறையினை நீக்குதி யாயிற்‌ 
குமர நாயகன்‌ ஈண்டுபோ ராற்றிடக்‌ குறியான்‌ 
நமது குற்றமுஞ்‌ சிந்தையிற்‌ கொள்ளலன்‌ நாளை 


இமையொ டுங்குமுன்‌ கயிலையின்‌ மீண்டிடும்‌ எந்தாய்‌. 


55 


96 


97 


98 


99 


100 


101 


102 


103 


104 


1103 


1104 


1105 


1106 


1107 


1108 


1110 


1110 


1111 


சிட்ட ராகியே அமர்தரும்‌ இமையவர்‌ சிறையை 

விட்டி டாதுநீ யிருத்தியேன்‌ மேவலர்‌ புரங்கள்‌ 

சுட்ட கண்ணுதல்‌ குமரனங்‌ குலமெலாந்‌ தொலைய 
அட்டு நின்னையும்‌ முடித்திடஞ்‌ சரதமென்‌ றறைந்தான்‌. 


தடுத்து மற்றிவை உரைத்தலும்‌ வெய்யசூர்‌ தடக்கை 
புடைத்து வெய்துயிர்த்‌ துரப்பியே நகைநிலாப்‌ பொடிப்பக்‌ 
கடித்து மெல்லிதழ்‌ அதுக்கிமெய்‌ பொறித்திடக்‌ கனன்று 
முடித்த னித்தலை துளக்கியே இன்னன மொழிவான்‌. 


ஏவற்‌ றொண்டூசெய்‌ தின்னமுங்‌ கரந்தஇந்‌ திரற்குந்‌ 
தேவர்க்‌ குஞ்சிறு பாலற்குஞ்‌ சிவனுறை கயிலைக்‌ 

காவற்‌ பூதர்க்கும்‌ அஞ்சினை கருத்தழிந்‌ தனையோ 

மூவர்க்‌ கும்வெலற்‌ கரியதோர்‌ மொய்ம்புகொண்‌ டூடையோய்த. 


எல்லை நாள்வரை இழைத்ததும்‌ எம்பெருஞ்‌ சத்தி 
வெல்லு நுங்களை என்றதுங்‌ கண்ணுதல்‌ விமலன்‌ 
சொல்ல யான்முன்பு கேட்டிலன்‌ வஞ்சமுஞ்‌ சூழ்வும்‌ 
வல்லை வல்லைகொல்‌ எம்பிநீ புதிதொன்று வகுத்தாய்‌. 


நூற்றின்‌ மேலுமோ ரெட்டுக நுவலருந்‌ திருவின்‌ 

வீற்றி ர௬ுந்தர சியற்றுதிர்‌ என்னினும்‌ மேனாள்‌ 

ஆற்றி னைச்சடை வைத்தவன்‌ கொடுத்திடும்‌ அழியாப்‌ 
பேற்றை யாவரே விலக்குவார்‌ அதுபிழை படுமோ. 


ஆதி நாயகன்‌ எம்பெருஞ்‌ சத்தியே அல்லால்‌ 

ஏதி லார்வெலார்‌ என்னினுஞ்‌ சத்தியும்‌ இறையும்‌ 
பேத மோவரங்‌ கொடுத்தவன்‌ அடுமென்கை பிழையே 
ஓத லாவதோர்‌ வழக்கமே உண்மைய தன்றால்‌. 


பழுது றாதுநம்‌ போலவே வேள்வியைப்‌ பயிலா 
தழிவி லாவரம்‌ பெற்றிலன்‌ தாரகன்‌ அதனால்‌ 
ஒழிவ தாயினன்‌ வச்சிர வாகுவும்‌ உணர்வில்‌ 

குழவி யாதலின்‌ மாய்ந்தனன்‌ ஈதுகொல்‌ குறையே. 


அண்ட மாயிரத்‌ தெட்டையுந்‌ தனியர சாட்சி 

கொண்டு வைகினன்‌ குலத்தொடும்‌ அமரர்தங்‌ குழுவைத்‌ 
தொண்டு கொண்டனன்‌ யாவரிவந்‌ தெதிர்க்கினுந்‌ தொலையேன்‌ 
உண்டு கொல்லிவண்‌ எனக்குநே ராகவே ஒருவர்‌. 


தவமு யன்றுழல்‌ அமரரின்‌ அரக்கர்கள்‌ தம்மின்‌ 
அவுணரி தங்களின்‌ ஆயிரத்‌ தெட்டெனும்‌ அண்டம்‌ 
புவன முற்றவும்‌ ஒருதனி யாழியால்‌ புரந்தே 

எவரெ னக்குநே ராகவே அழிவிலா திருந்தார்‌. 


56 


105 


106 


107 


108 


109 


110 


111 


112 


113 


1112 


1113 


1114 


1115 


1116 


1117 


1118 


1119 


1120 


மால யன்முத லாகிய முதுவர்கள்‌ வரம்பில்‌ 

கால மாகயான்‌ அமரரைச்‌ சிறைசெயக்‌ கண்டூஞ்‌ 
சால வென்றனக்‌ கஞ்சியே இருந்தனர்‌ தனியோர்‌ 
பால னேகொலாம்‌ அழிவிலா என்னுயிர்‌ படுப்பான்‌. 


வேறு பாடுறா வச்சிரப்‌ படிவமும்‌ மிடலும்‌ 

ஈறி லாததோர்‌ ஆயுளும்‌ பெற்றிடும்‌ என்னை 

ஊறு தான்செயக்‌ கூடுறா தொருவர்க்கு மென்றான்‌ 
மாறு போர்செய்து பாலனோ எனையட வல்லான்‌. 


எண்ணி லாததோர்‌ பாலகன்‌ எனைவெல்வன்‌ என்கை 
விண்ணி லாதவன்‌ றன்னையோர்‌ கனியென வெஃகிக்‌ 
கண்ணி லாதவன்‌ காட்டிடக்‌ கையிலா தவன்போய்‌ 
உண்ணி லாதபேர்‌ ஆசையால்‌ பற்றுமா றொக்கும்‌. 


என்று மற்றிவை சூரபன்‌ மாவிசைத்‌ திடலுந்‌ 
துன்று பஃறலைச்‌ சீயமா முகமுடைத்‌ துணைவன்‌ 
நன்று நன்றென வினவியே இன்னமும்‌ நானிங்‌ 


கொன்று கூறுவன்‌ முனியலை கேட்டியென்‌ றுரைப்பான்‌. 


வாலி தாமதிச்‌ சடிலமும்‌ பவளமால்‌ வரையே 
போலும்‌ மேனியும்‌ முக்கணும்‌ நாற்பெரும்‌ புயமும்‌ 
நீல மாமணி கண்டமுங்‌ கொண்டுநின்‌ றனனால்‌ 
மூல காரணம்‌ இல்லதோர்‌ பராபர முதல்வன்‌. 


தன்னை நேரிலாப்‌ பரம்பொருள்‌ தனியுருக்‌ கொண்ட 
தென்ன காரணம்‌ என்றியேல்‌ ஐந்தொழில்‌ இயற்றி 
முன்னை யாருயிர்ப்‌ பாசங்கள்‌ முழுவதும்‌ அகற்றிப்‌ 
பின்னை வீடுபே றருளுவான்‌ நினைந்தபே ரருளே. 


அப்ப ரன்றனை உன்னியே அளவைதீர்‌ காலம்‌ 
மெய்ப்பெ ருந்தவம்‌ இயற்றினை அதுகண்டு வெளப்பட்‌ 
டொப்பி லாவர முதலியே ஆங்கதற்‌ கொழியுஞ்‌ 

செப்பி வைத்தனன்‌ தேர்ந்திலை போலுமத்‌ திறனே. 


பெறல ருந்திரு வுடையநீ அறத்தினைப்‌ பேணி 
முறைபு ரிந்திடா தாற்றலால்‌ அமரரை முனிந்து 
சிறையில்‌ வைத்தனை அதுகண்டு நின்வலி சிந்தி 
இறுதி செய்திட உன்னினன்‌ யாவர்க்ம்‌ ஈசன்‌. 


வரம ளித்தயாம்‌ அழிப்பது முறையன்று வரத்தால்‌ 
பெருமை பெற்றுள சூரனை அடூவது பிறர்க்கும்‌ 
அரிதெ னப்பரன்‌ உன்னியே தன்னுரு வாகும்‌ 

ஒரும கற்கொடு முடித்துமென்‌ றுன்னினான்‌ உளத்தில்‌. 


57 


114 


115 


116 


117 


118 


119 


120 


121 


122 


1121 


1122 


1123 


1124 


1125 


1126 


1127 


1128 


1129 


செந்நி றத்திரு மேனியுந்‌ திருமுக மாறும்‌ 

அன்ன தற்கிரு தொகையுடைத்‌ தோள்களு மாக 
முன்ன வர்க்குமுன்‌ னாகிய பராபர முதல்வன்‌ 
தன்னு தற்கணால்‌ ஒருதனிக்‌ குமரனைத்‌ தந்தான்‌. 


மானு டத்தரில்‌ விலங்கினில்‌ புட்களில்‌ மற்றும்‌ 

ஊன முற்றுழல்‌ யாக்கையில்‌ பிறந்துளார்‌ ஒப்ப 

நீநி னைக்கலை பரஞ்சுடர்‌ நெற்றியந்‌ தலத்தே 
தானு தித்தனன்‌ மறைகளுங்‌ கடந்ததோர்‌ தலைவன்‌. 


சீல மில்லவர்க்‌ குணரவொண்‌் ணாதசிற்‌ பரனைப்‌ 
பால னென்றனை அவனிடத்‌ திற்பல பொருளும்‌ 
மேலை நாள்வந்து தோன்றிய சிறியதோர்‌ வித்தின்‌ 
ஆலம்‌ யாவையும்‌ ஒடுங்கியே அவதரித்‌ ததுபோல்‌. 


அருவு மாகுவன்‌ உருவமு மாகுவன்‌ அருவும்‌ 
உருவு மில்லதோர்‌ தன்மையும்‌ ஆகுவன்‌ ஊழின்‌ 
கருமம்‌ ஆகுவன்‌ நிமித்தமு மாகுவன்‌ கண்டாய்‌ 
பரம னாடலை யாவரே பகர்ந்திடற்‌ பாலார்‌. 


வேதக்‌ காட்சிக்கும்‌ உபநிடத்‌ துச்சியில்‌ விரித்த 
போதக்‌ காட்சிக்குங்‌ காணலன்‌ புதியரில்‌ புதியன்‌ 
மூதக்‌ கார்க்குமூ தக்கவன்‌ முடிவிற்கு முடிவாய்‌ 
ஆதிக்‌ காதியாய்‌ உயிர்க்குயி ராய்நின்ற அமலன்‌. 


ஞானந்‌ தானுரு வாகிய நாயகன்‌ இயல்பை 
யானும்‌ நீயுமாய்‌ இசைத்துமென்‌ றாலஃ தெள தோ 
மோனந்‌ தீர்கலா முனிவருந்‌ தேற்றிலர்‌ முழுதுந்‌ 


தானுங்‌ காண்கிலன்‌ இன்னமுந்‌ தன்பெருந்‌ தலைமை. 


தத்த மாற்றங்கள்‌ நிறுவிய சமயிகள்‌ பலருங்‌ 

கத்து புன்சொலை வினவினர்‌ அவன்செயல்‌ காணார்‌ 
சுத்த வாதுள முதலிய தந்திரத்‌ தொகுதி 

உய்த்த ணர்ந்திடு நீரரே ஒருசிறி துணர்வார்‌. 


கருவி மெய்ப்புலன்‌ காட்டுவான்‌ காண்பவன்‌ காட்சிப்‌ 
பொருளெ னப்படு நான்மையும்‌ ஐவகைப்‌ பொறியும்‌ 
இருதி றத்தியல்‌ வினைகளுங்‌ காலமும்‌ இடனும்‌ 
மரபின்‌ முற்றுறு பயனுமாய்‌ நின்றவன்‌ வள்ளல்‌. 


ஞால முள்ளதோர்‌ பரம்பொருள்‌ நாமெனப்‌ புகலும்‌ 
மாலும்‌ வேதனும்‌ மாயையாம்‌ வரம்பினுட்‌ பட்டார்‌ 
மூல மாகிய தத்துவ முழுவதும்‌ கடந்து 

மேலு யர்ந்திடு தனிமுத லவன்‌அன்றி வேறார்‌. 


58 


123 


124 


125 


126 


127 


128 


129 


130 


131 


1130 


1131 


1132 


1133 


1134 


1135 


1136 


1137 


1138 


தூய பார்முத லாகவே குடிலையின்‌ துணையுங்‌ 
மேய அண்டமும்‌ உயிர்களும்‌ வியன்பொருள்‌ பலவு 
மாயும்‌ நின்றனன்‌ அல்லனு மாயினன்‌ அவன்றன்‌ 
மாயை யாவரே கடந்தனர்‌ மறைகளும்‌ மயங்கும்‌. 


இன்ன தன்மைசேர்‌ முதல்வனைச்‌ சிறுவனென்‌ நிகழ்ந்து 
பன்னு கின்றனை அவுணர்தங்‌ கிளையெலாம்‌ படுத்து 
நின்னை யுந்தடிந்‌ திடுவனோர்‌ இமைப்பினின்‌ இரப்புந்‌ 
தன்ன ருட்டிறங்‌ காட்டுவான்‌ வந்தனன்‌ சமர்மேல்‌. 


அற்றம்‌ இவ்வகை ஆயிரத்‌ தெட்டெனும்‌ அண்டம்‌ 
பெற்ற னம்மென வியந்தனை தத்துவ பேதம்‌ 

முற்று ணர்ந்திலை தரணியோ அளப்பில வுளகாண்‌ 
மற்றை அண்டங்கள்‌ கேட்டியேல்‌ மருளுதி மன்னோ. 


குடிலை யீறதா வாரியே முதலதாக்‌ குழுமி 

யுடைய அண்டங்கள்‌ அலகில என்பரொன்‌ றொன்றின்‌ 
அடைத லுற்றிடு புவனத்தின்‌ பெருமையார்‌ அறிந்தார்‌ 
முடிவு றாததோர்‌ பொருளினை முடிவுகூ றவற்றோ. 


அன்ன வாகிய அண்டங்கள்‌ அனந்தகோ டியையுந்‌ 
தன்ன தாணையால்‌ ஓரிமைப்‌ பொழுதினில்‌ தரவும்‌ 
பின்னர்‌ மாற்றவும்‌ வல்லதோர்‌ ஆதியம்‌ பிரான்காண்‌ 
உன்னொ டேபொரும்‌ ஆடலாற்‌ செந்திவந்‌ துற்றான்‌. 


வச்சி ரத்தனி யாக்கைபெற்‌ றனமென மதித்தாய்‌ 
இச்சி ரத்தைய விடுமதி இருவினைக்‌ கீடா 

அச்செ டுத்திடும்‌ உயிர்கண்மாய்ந்‌ திடுமென அறிஞர்‌ 
நிச்ச யித்தனர்‌ முடிவுறா திருத்திகொல்‌ நீயே. 


பெருமை பெற்றிடு வானத்தின்‌ நிலத்திடைப்‌ பிறந்தோர்‌ 


இருமை பெற்றிடு காயமும்‌ இறந்திடூந்‌ திண்ணம்‌ 
பருமி தத்துநின்‌ வச்சிர யாக்கையும்‌ பாரின்‌ 
உரிமை பெற்றுள தாதலான்‌ அழிவின்றி யுறுமோ. 


அழிவில்‌ மெய்வரம்‌ பெற்றனம்‌ என்றனை அதற்கு 
மொழித ரும்பொருள்‌ கேண்மதி முச்சகந்‌ தன்னுட்‌ 
கெழிய மன்னுயிர்‌ போற்சில வைகலிற்‌ கெடாது 
கழிபெ ரும்பகல்‌ இருந்திடும்‌ பான்மையே கண்டாய்‌. 


அச்சு தன்‌அயன்‌ அமரரா கியபெய ரவர்க்கு 
நிச்ச யம்படு முகமனே யானபோல்‌ நினது 

வச்சி ரத்தனி யாக்கையும்‌ அழிவிலா வரமும்‌ 
முச்ச கந்தொழப்‌ பல்லுகம்‌ இருத்தலாய்‌ முடியும்‌. 


59 


132 


133 


134 


135 


136 


137 


138 


139 


140 


1139 


1140 


1141 


1142 


1143 


1144 


1145 


1146 


1147 


வான்செய்‌ தேவரை நீயலைக்‌ கின்றதை மதியா 

ஊன்செய்‌ கின்றபல்‌ லுயிருக்கும்‌ உயிரதாம்‌ ஒருவன்‌ 
தான்செய்‌ கின்றதொல்‌ வரத்தினைத்‌ தான்தவிர்த்‌ திடுமேல்‌ 
ஏன்செய்‌ தாயென வினவியே நிறுவுவார்‌ எவரே. 


கெடூத லில்லதோர்‌ வளனொடு நீயுநின்‌ கிளையும்‌ 
படூத லின்றியே வாழ்தியென்‌ றின்னன பகர்ந்தேன்‌ 
இடுதல்‌ கொண்டிடு சிறையிடைத்‌ தேவரை யின்னே 
விடுதல்‌ செய்குதி யென்றனன்‌ அறிஞரின்‌ மிக்கான்‌. 


இன்ன பான்மையான்‌ மடங்கலம்‌ பெருமுகத்‌ திளவல்‌ 
சொன்ன வாசகம்‌ வினவியே மணிமுடி துளக்கிக்‌ 
கன்ன மூடுசெங்‌ கனல்செறித்‌ தாலெனக்‌ கனன்று 
முன்னை யாகியோன்‌ பின்னருஞ்‌ சிற்சில மொழிவான்‌. 


காற்றிற்‌ றள்ளுண்டூ நெருப்பினிற்‌ சூடுண்டு கங்கை 
ஆற்றில்‌ தாக்குண்டு சரவணம்‌ புக்கலை யுண்டு 

வேற்றுப்‌ பேர்முலை உண்டமு தேவிளை யாடும்‌ 
நேற்றைப்‌ பாலனை யோபரம்‌ பொருளென நினைந்தாய்‌. 


பிரம மாகிய ஒருபொருள்‌ உயிரெனப்‌ பேர்பெற்‌ 
றுருவ மெண்ணில கொண்டூதன்‌ மாயையால்‌ உலப்பில்‌ 
கரும பேதங்கள்‌ ஆற்றிடும்‌ பல்புனற்‌ கடத்துள்‌ 

இரவி தன்னுருத்‌ தனித்தனி காட்டிய இயல்பின்‌. 


கடந்த கர்ந்துழி அவற்றிடை வெளுகக னத்தோ 

டடைந்த வாறுபோல்‌ யாக்கையின்‌ பேதகம்‌ அனைத்தும்‌ 
முடிந்த காலையில்‌ தொன்மைபோல்‌ அபேதமாம்‌ மொழிக்குந்‌ 
தொடர்ந்த சிந்தைக்கும்‌ நாடொணா தமர்பெருஞ்‌ சோதி. 


பிரம மேயிவர்‌ அல்லவர்‌ இவரெனப்‌ பேதித்‌ 
திருமை யாகவே கொள்ளலை யாக்கையே வேறு 
பரம மாகிய உயிரெலாம்‌ ஒன்றுபல்‌ பணியும்‌ 
பொருள தாகியே ஒருமையாய்‌ முடிந்தவா போல. 


விறலும்‌ வன்மையும்‌ இல்லவர்‌ தாழ்வர்மே தக்க 
நெறியர்‌ ஓங்குவர்‌ ஈதுல கத்திடை நிகழ்ச்சி 

இறுதி யில்லதேரி பெரியன்யான்‌ அறுமுகன்‌ என்போன்‌ 
சிறியன்‌ ஆதலின்‌ அவனையான்‌ வெல்குவன்‌ திண்ணம்‌. 


தொகைமை சான்றநங்‌ குரவர்பல்‌ லோருயிர்‌ தொலைத்த 
பகைஞ ராதலின்‌ அமரரைச்‌ சிறையிடைப்‌ படுத்தேன்‌ 
மிகைசெய்‌ தார்களை நாடியே வேந்தொறுத்‌ திடுதல்‌ 
தகைமை யேயென மனுமுறை நூல்களுள்‌ சாற்றும்‌. 


60 


141 


142 


143 


144 


145 


146 


147 


148 


149 


1148 மாக ராயுளோர்‌ காப்பினை விடுகிலன்‌ மற்றைப்‌ 
பாக சாதனன்‌ தன்னையும்‌ அருஞ்சிறைப்‌ படூப்பன்‌ 
ஏக நாயகன்‌ எய்தினும்‌ எதிர்ந்துபோர்‌ புரிவன்‌ 
ஆகை யால்‌இனி இச்சிறு மொழிகளை அயர்த்தி. 


1149 உரைப்ப தென்னினி ஒருவயிற்‌ றென்னுடன்‌ உதித்துப்‌ 
பெருக்க முற்றனை நங்குலப்‌ பகைஞரைப்‌ பெரிது 
நெருக்கல்‌ இன்றியே அவர்கள்பாற்‌ பட்டனை நீயே 
இருக்க மற்றொரு தெவ்வரும்‌ வேண்டுமோ எனக்கே. 


1150 பத்துக்‌ கொண்டநூ றுடையதோர்‌ சென்னியும்‌ பலவாங்‌ 
கொத்துக்‌ கொண்டமர்‌ தோள்களுங்‌ கரங்களின்‌ குழுவும்‌ 


1151 


1152 


1153 


1154 


1155 


1156 


எத்துக்‌ காற்றினை வன்மையும்‌ வீரமும்‌ இழந்தாய்‌ 


பித்துக்‌ கொண்டவர்‌ தம்மினும்‌ பேதைமை விடித்தாய்‌. 


வேறு 

தானவர்‌ வழிமுறை தன்னை விட்டனை 
வானவர்‌ போன்றனை வன்மை சிந்தினை 
மேனிகழ்‌ திட்பமும்‌ விறலு மாண்டனை 
மோனமொ டருந்தவ முயலப்‌ போதிநீ. 


மறந்தனை இழந்தனை மான நீங்கினை 
சிறந்திடூம்‌ அவுணர்தஞ்‌ சீர்த்தி மாற்றிடப்‌ 
பிறந்தனை ஈண்டொரு பயனும்‌ பெற்றிலை 
இறந்தனை பொலுநீ இருந்து ளாய்கொலோ. 


மந்திரி யாதியான்‌ மற்றி தற்குநீ 

சிந்தையில்‌ வெருக்கொளின்‌ திசைமு கத்தர்போல்‌ 
ஐந்தியல்‌ அங்கமொன்‌ றங்கை பற்றுதி 

வெந்திற லேயெனப்‌ படையும்‌ வீசியே. 


கிளைத்திடு கள்ளியின்‌ கிளைக ளாமென 

வளர்த்தனை பலதலை வரம்பில்‌ கைத்தலம்‌ 
நெளுத்தனை சுமந்தனை நெடிது காலமா 
இளைத்தனை வலியிலாய்‌ யாது செய்திநீ. 


பண்டுணர்‌ வில்லதோர்‌ பருவம்‌ ஆதலின்‌ 
சண்டனை வருணனைத்‌ தளையின்‌ இட்டனை 
அண்டரை யலைத்தனை அறிவு கூடலின்‌ 
பெண்டிரின்‌ நடுங்கினை பேடி போலுநீ. 


பன்னெடுந்‌ தலையுடைப்‌ பால னாகுமுன்‌ 
வன்மையும்‌ ஆடலும்‌ வந்து பரித்திட 
இன்னமும்‌ வந்திலள்‌ வருந்தி ஈன்றதாய்‌ 
அன்னைதன்‌ குறைகொலோ அருவ மானதே. 


152 


153 


154 


155 


156 


157 


158 


1157 


1158 


1159 


1160 


1161 


1162 


1163 


1164 


1165 


பகையென ஒன்றுறிற்‌ பதைபதைத்‌ தெழீ இச்‌ 
சிகையுடை வாலுளைச்‌ சீயஞ்‌ சீறியே 

தகுவிறல்‌ கொள்ளுமால்‌ அவற்றின்‌ தன்மையாய்‌ 
மிகுதலை பெற்றதும்‌ வீண்கொல்‌ எம்பிநீ. 


பூதரைத்‌ தலைவரைப்‌ புராரி மைந்தனை 
ஏதிலர்‌ யாரையும்‌ யான்வென்‌ றேகுவன்‌ 
நீதளர்‌ வெய்திடல்‌ நினது மாநகர்‌ 
போதுதி என்றனன்‌ புலனில்‌ புந்தியான்‌. 


என்றிவை அவுணர்கோன்‌ இசைத்த காலையின்‌ 


நன்றிவன்‌ உணர்வென நகைத்துக்‌ கொண்டொறுந்‌ 


துன்றிய பேரழல்‌ சொரிய வெஞ்சினத்‌ 
தொன்றிய தன்னுளத்‌ தினைய உன்னுவான்‌. 


உறுதியை உரைத்தனன்‌ உணர்வி லாதவன்‌ 
வறிதெனை இகழ்ந்தனன்‌ வருவ தோர்கிலன்‌ 
இறும்வகை நாடினன்‌ யாதொர்‌ புந்தியை 
அறிவிலர்க்‌ குரைப்பவர்‌ அவரிற்‌ பேதையோர்‌. 


உய்த்தனர்‌ தேன்மழை உதவிப்‌ போற்றினுங்‌ 
கைத்திடல்‌ தவிருமோ காஞ்சி ரங்கனி 
அத்தக வல்லவோ அறிவி லாதவன்‌ 

சித்தம துணர்வகை தெருட்டு கின்றதே. 


தொலைக்கருந்‌ திருவுடைச்‌ சூரன்‌ புந்தியைக்‌ 
கலக்கினும்‌ உய்வகை கருது கின்றிலன்‌ 
அலக்கணுற்‌ நிருந்துநாம்‌ இரங்கி ஆவதென்‌ 
விலக்கரும்‌ விதியையாம்‌ வெல்ல வல்லமோ. 


ஆவது விதியெனின்‌ அனைத்து மாயிடும்‌ 
போவது விதியெனின்‌ எவையும்‌ போகுமால்‌ 
தேவருக்‌ காயினுந்‌ தீர்க்கத்‌ தக்கதோ 
ஏவரும்‌ அறியொணா ஈசற்‌ கல்லதே. 


நீண்டசெஞ்‌ சடைமுடி நிமலன்‌ ஈந்தநாள்‌ 
மாண்டது மாய்ந்திட மெல்லை வந்ததால்‌ 
ஈண்டூளார்‌ யாவரும்‌ இறையுந்‌ துஞ்சுமால்‌ 
பூண்டிடும்‌ அமரர்கோன்‌ தவமும்‌ பொய்க்குமோ. 


இறப்பது சரதமேல்‌ இறைவன்‌ என்னுரை 


வெறுத்தனன்‌ இகழுமேல்‌ வேண்டி இன்னும்யான்‌ 


மறுத்தெதிர்‌ மொழியலன்‌ மன்ன என்பிழை 
பொறுத்தியென்‌ றின்னுரை புகல்வ தல்லதே. 


62 


159 


160 


161 


162 


163 


164 


165 


166 


167 


1166 


1167 


1168 


1169 


1170 


1171 


1172 


1173 


1174 


மன்னவர்‌ மன்னவன்‌ வள்ளல்‌ வேலினால்‌ 
இன்னினி இறந்திடும்‌ இதுவும்‌ நோக்கியே 
பின்னுமிங்‌ கிருந்திடல்‌ பிழைய தாகுமால்‌ 
முன்னுற முடிவதே முறைய தாமெனா. 


சிந்தனை செய்திட சிங்க மாமுகன்‌ 
தந்தையை நிகர்வரு தம்முன்‌ தாள்தொழா 
வந்தனை செய்தனன்‌ மன்ன சீறிடேல்‌ 

புந்தியி லேன்பிழை பொறுத்தல்‌ வேண்டுமால்‌. 


சிறியவரி ஒருபிழை செய்யின்‌ மேலவர்‌ 
பொறையொடு பின்னரும்‌ போற்றல்‌ அல்லதை 
இறையதும்‌ வெகுள்வரோ யானுஞ்‌ செய்பிழை 
அறிவன்நீ அன்றியே ஆர தாற்றுவார்‌. 


பொறுத்தனை கோடியென்‌ புன்மை யுள்ளமேற்‌ 
செறுத்தெனை இகழந்திடல்‌ செருவிற்‌ சென்றியான்‌ 
மறுத்தெதிர்‌ மலைந்திடு மாற்ற லரிதமை 

ஒறுத்திடு கின்றனன்‌ அதனை ஓர்திறீ. 


செருவினுக்‌ கேகுவன்‌ செறுநர்‌ தம்மிசைத்‌ 
தருதியால்‌ விடையெனத்‌ தம்பி கேட்டலும்‌ 
பெரிதுள மகிழ்ந்தனன்‌ பிறங்கு காதலால்‌ 
வருதியென்‌ றனையனை மார்பிற்‌ புல்லினான்‌. 


பையர வளித்திடும்‌ பாத லத்தினில்‌ 

வையக வரைப்பினில்‌ திசையின்‌ வான்களிற் 
செய்யஅண்‌ டங்களிற்‌ செய்யும்‌ வென்றியுள்‌ 
ஐயநிற்‌ கேதுகொல்‌ அரிய தானதே. 


நீக்கமில்‌ கேள்வியாய்‌ நீமுன்‌ சொற்றன 
தூக்குறின்‌ என்மனத்‌ துணிவுந்‌ திட்பமும்‌ 
றுக்கமு முணரவே ஒன்ன லாரெனும்‌ 
மாக்களை அடுவதேரீ மடங்கல்‌ அல்லையோ. 


சென்றனர்‌ மாற்றலர்‌ என்கை தேர்தியேல்‌ 
கொன்றபின்‌ அல்லது கும்பிட்‌ டோடிட 
வென்றபின்‌ அல்லது வெகுளி திதியோ 
உன்றன தாற்றலை உணர்கி லேன்கொலோ. 


இற்றைநாள்‌ நின்னகர்‌ ஏகி ஆயிடை 
உற்றிடு படையெலாம்‌ ஒருங்கு கொண்டூநீ 
கொற்றமொ டிருக்குதி குமரன்‌ ஈண்டுறின்‌ 
மற்றுனை விளிக்குவன்‌ வருதி யாலென்றான்‌. 


63 


168 


169 


170 


171 


172 


173 


174 


175 


176 


1175 


1176 


1177 


1178 


ஒல்லென முருகவேள்‌ உனது மாநகர்‌ 
செல்லினும்‌ ஏகலை செருவுக்‌ கன்னது 
சொல்லினை விடுத்தியோர்‌ தூதன்‌ தன்னையான்‌ 
வல்லையின்‌ அமர்செய வருகின்றேன்‌ என்றான்‌. 


என்றலும்‌ அவுணருக்‌ கிறைவன்‌ ஈங்கிது 
நன்றென விடையது நல்கத்‌ தாழ்ந்துபோய்த்‌ 
தன்றிரு மாநகர்‌ சரிந்து வைகினான்‌ 
வன்றிறல்‌ உடையதோர்‌ மடங்கற்‌ பேரினான்‌. 


ஆனதோர்‌ பொழுதினில்‌ அரசன்‌ ஆண்டுறை 
தானையந்‌ தலைவரைத்‌ தனயர்‌ தங்களை 
ஏனையர்‌ யாரையும்‌ ஏகச்‌ செய்துதன்‌ 
மாநகர்‌ இந்திர வளத்தின்‌ வைகினான்‌. 


அந்தமில்‌ வளனுடை அவுணர்‌ காவலன்‌ 
மந்திரம்‌ இருந்தது வகுத்துக்‌ கூறினாம்‌ 
இந்திரன்‌ முதலினோர்‌ யாரும்‌ ஏத்திடச்‌ 
செந்தியின்‌ அமர்ந்தவன்‌ செய்கை செப்புவாம்‌. 


ஆகத்‌ திருவிருத்தம்‌ - 1178 


3. மகேந்திர காண்டம்‌ முற்றுப்பெற்றது 


ஆகக்‌ காண்டம்‌ மூன்றுக்குத்‌ திருவிருத்தம்‌ - 4890 
திருச்சிற்றம்பலம்‌ 


64 


177 


178 


179 


180 


